THARAKA 


லீலாவதி வானசாஸ்திரம் 


மீனம் 


மேஷம் 


கும்பம் 


விருஷபம் 


மகரம் 


T 


கடகம் 


சிம்மம் 


விருச்சிகம் 


கன்னி 


காக 


துலாம் 


பாய 


நட்சத்திர மண்டலம் . 


மாயவரம் குழந்தை V. சுப்பிராணிய , சாஸ்திரி 

அவர்கள் எழுதியது . 
1947 

விலை O 12 0 


தர க 


லீலாவதி : நட்சத்திரங்களின் பெயர்களை வரிசையாகச் 
ல் ? 
தாதா : அச்வதி , பரணி , கார்த்திகை, ரோஹிணி , 
5 சீர்ஷம் , திருவாதிரை, புனர்பூசம் , பூசம் , ஆயில்யம் , 
, பூரம் , உத்திரம் , ஹஸ்தம் , சித்திரை , சுவாதி , விசாகம் , 
ஷம் , கேட்டை , மூலம் , பூராடம் , உத்திராடம் , திரு 
ணம் . அவிட்டம் , சதயம் , பூரட்டாதி , உத்திரட்டாதி , 
தி , ஆக 27 நட்சத்திரங்கள் . இவைகள் வானத்தில் 
கிலிருந்து கிழக்காகக் காணப்படுகின்றன . 
லீலாவதி : ராசிகளின் பெயர்களைச் சொல் ? 
தாதா : மேஷம் , விருஷபம் , மிதுனம் , கடகம் , சிம்மம் , 
ன்னி , துலாம் , விருச்சிகம் , தனுசு , மகரம் , கும்பம் , மீனம் , 
ஆக 12 ராசிகள் . ராசிகளும் மேற்கிலிருந்து கிழக்காகக் 
காட்டப்படுகிறது . 21 நட்சத்திரம் ஒரு ராசி . 

லீலாவதி : நவக்ரஹங்களின் பெயர்களைச் சொல் ? 
தாதா : சூரியன் , சந்திரன் , அங்காரகன் , புதன் , குரு , 
* க்கிரன் , சனி , ராகு , கேது , ஆக 9க்ரஹங்கள் . இவை 
ளும் வானத்தில் காணப்படுகிறது . 

லீலாவதி : தமிழ் மாதங்களைச் சொல் ? 
தாதா : சித்திரை , வைகாசி , ஆனி , ஆடி , ஆவணி ; 
ட்டாசி , ஐப்பசி , கார்த்திகை , மார்கழி , தை , மாசி , 
ங்குனி. ஆக 12 மாதங்கள் . ராசிகளும் , மாதங்களும் 
ன்று தான் . 


லீலாவதி : நட்சத்திரங்களை எப்படி வானத்தில் நாம் 
பார்த்துத் தெரிந்து கொள்வது ? 

தாதா : அச்வதியிலிருந்து 27 நட்சத்திரங்கள் சொன் 
னேன் . சந்திரன் தான் நட்சத்திரங்களை குறிக்கிறது . 
ஒவ்வொரு நாளும் சந்திரன் ஓர் நட்சத்திரத்தில் ஊர்ந்து 


2 


வரும்போது வானத்தில் நட்சத்திரத்தை நாம் பார்த்துத் 
தெரிந்து கொள்ள வேண்டும் . 

லீலாவதி : ராசிகளை எப்படி வானத்தில் தெரிந்து 
கொள்வது ? 

தாதா : சூரியனைக் கொண்டு ராசிகளைப் பிரிக்கிறோம் , 
24 நட்சத்திரம் ஒரு ராசி . 27 நட்சத்திரங்கள் 12 ராசிக 
ளாகப் பிரிக்கப்படுகிறது . சந்திரனைக்கொண்டு அச்வதி 
பரணி , சொல்வதுபோல சூரியனைக் கொண்டு மேஷம் ,, 
விருஷபம் அல்லது சித்திரை , வைகாசி என்று ராசிகளை 
வானத்தில் குறிக்கிறோம் . 

லீலாவதி : ராசிகளையும் , நட்சத்திரங்களையும் எப்படி 
ஊஹித்துக் கொள்வது ? 

தாதா : பூமிக்கு இரண்டு வில் போல் ஊஹிக்கலாம் . 

நாம் ஆகாயத்தை பார்க்கிறோமல்லவா ? பகலில் ஓர் 
வில்லாகவும் இரவில் ஓர் வில்லாகவும் ஊஹித்துக்கொள்ள 
வேண்டும் . இந்த இரண்டு வில்களையும் ஒன்றாக்க வேண் 
டும் . இதற்கு 360 டிகிரி உள்ள வான வட்டம் ஏற்படும் . 
வான வட்டத்தில் 27 நட்சத்திரங்களும் 12 ராசிகளும் 
9 க்ரஹங்களும் காணப்படும் என்றாள் . 

லீலாவதி : வான வட்டத்தை படமாக வரைந்து அதில் 
க்ரஹங்களையும் ராசிகளையும் நட்சத்திரங்களையும் குறிப் 
பிட முடியுமா ? 

தாதா : முடியும் . வட்டம் என்பது 360 டிகிரி ; பூமியை 
நடுவில் வட்டமாகப் போடவேண்டும் . அதன் மேல் மற் 
றொரு வட்டம் போடவேண்டும் . வான வட்டத்தை 12 ஆக 
பிரிக்கவேண்டும் . ஒவ்வொரு பாகமும் 30 டிகிரிகளாகும் . 
இதை ராசிகள் என்கிறோம் . 360 டிகிரிகளையும் 27 ஆல் 
வகுக்க வேண்டும் . ஒவ்வொரு பாகமும் 13 டிகிரிகளாகும் . 
இதை நட்சத்திரம் என்கிறோம் . 


லீலாவதி : ராசிகளை வான வட்டத்தில் எப்படி ரூபங்க 
ளோடு வரைந்தாய் ? 

தாதா : ராசிகளின் பெயராலேயே ரூபங்களை வரைந் 
தேன் . முதல் 30 டிகிரிவரை மேஷராசி , ஆட்டின் படம் . 
30 ° முதல் 60 வரை விருஷபம் , மாட்டின் படம் . 60 ° முதல் 


3 


90 ° வரை மிதுனம் , ஆண் பெண்படம் . 90 ° முதல் 120 வரை 
கடகம் , நண்டின் படம் . 120 ° முதல் 150 வரை சிம்மம் , 
சங்கத்தின் படம் . 150° முதல் 180 ° வரை கன்னி , கன்னிப் 
பெண் படம் . 180 ° முதல் 210 ° வரை துலாம் , தராசின் 
படம் . 210 ° முதல் 240° வரை விருச்சிகம் , தேளின் படம் . 
240 ° முதல் 270 ° வரை தனுசு , வில்லின் படம் . 270 ° முதல் 
300 ° வரை மகரம் , முதலையின் படம் . 300 ° முதல் 330 ° வரை 
கும்பம் , குடத்தின் படம் . 330 முதல் 360 ° வரை மீனம் , 
இரட்டை மீன் படம் , 

லீலாவதி : ராசிகளுக்கு ரூபத்தை வானத்தைப் 
பார்த்தா போட்டாய் ? 

தாதா : வானத்தைப் பார்த்து ராசிகளின் ரூபங்களைப் 
போடவில்லை . ராசிகளின் பெயராலேயே ரூபங்களைப் 
போட்டேன் . வானத்தைப் பார்ப்பதால் ராசிகளின் ரூபம் 
தெரிவதில்லை . தலைக்கு நேராகக் காணப்படும் நட்சத்திரக் 
கூட்டங்களை எந்த ராசியாக பாவித்தாலும் மனதில் அப் 
படியே தோன்றுகிறது . நீங்களும் ராசிகளைச் சொல்லும் 
போது ராசிகளின் உருவத்தை வானத்தில் தெற்கு வடக் 
காகவோ , கிழக்கு மேற்காகவோ , அல்லது ராசிகளின் 
கால் பக்கம் , என்றோ அல்லது ராசிகளின் ப்ரகாசமான 
-பாகம் , மங்கலான பாகம் , என்றோ சொல்லாததால் ராசி 
களின் பெயர்களாலேயே உருவம் போட்டேன் என்றாள் . 

லீலாவதி : நட்சத்திரங்களுக்கு ஏன் உருவம் போட 
பவில்லை ? 


தாதா : நட்சத்திரங்கள் ராசிகளுக்கு உள்ளடங்கியவை . 
ராசி தெரிந்துகொண்டால் நட்சத்திரங்களை அனுமானிக்க 
லாம் . 

சில நட்சத்திரங்களால் வானத்தில் அடையாளம் 
தெரிகிறது . சில தெரியவில்லை. 27 நட்சத்திரங்களும் 
24000 மைல்கள் கிழக்கு மேற்கு , நீளத்தில் உள்ள பூமி 
சயின் வான வட்டத்தில் காணப்பட்டாலும் , 27 நட்சத்திரங் 
களின் அடையாளம் தெரியவில்லை . கார்த்திகை நட்சத்தி 
இரம் தெரிகிறது . அதை வைத்துக்கொண்டு முன்னால் 2 நட் 
சத்திரங்களையும் பின்னால் 2 நட்சத்திரங்களையும் ஊஹிக் 
கிறோம் . மக நட்சத்திரம் தெரிவதால் முன் 2 நட்சத்திரத் 
தையும் பின் 2 நட்சத்திரத்தையும் ஊஹிக்கலாம் . சுவாதி 
நட்சத்திரம் தெரிவதால் முன் பின் உள்ள 4 நட்சத்திரங் 


4 


களையும் ஊஹிக்கலாம் . நட்சத்திரங்களுக்கு ராசிப் பெயர் 
கள் மாதிரி இல்லை , அச்வதி என்றால் குதிரை . அச்வதி 
நட்சத்திரம் குதிரை முகம்போல் ! என்று சொல்லும்போது 
வித்தியாசம் இருக்கிறது . பரணி என்றால் தெரியவில்லை 
இதை ஸம்ஸ்க்ருத பதமாக வைத்து அர்த்தம் செய்கிறார் 
கள் . இது சரியா ? ! கார்த்திகை என்றால் பெண் . கிருத்திகா 
நட்சத்திரம் கூட்டமாக வானத்தில் தெரிவதால் அடுக்கு 
தீபம் என்கிறார்கள் . ரோஹிணி என்றால் பெண் என்க 
லாம் . இதற்கு என்ன உருவம் போடுவது ? மிருக சீர்ஷம் 
என்றால் மான் தலை . மான் தலைபோல் உருவம் போட்டால் 
எந்தப் பக்கம் தலையை போடுவது . பூராடம் , உத்திராடம் 
என்றால் என்ன உருவம் போடுவது ? அதனால் தான் பொது 
வாக நட்சத்திரங்களுக்கு உருவம் போடவில்லை . 

லீலாவதி : வானத்தில் க்ரஹங்களை எப்படி காண்பிப் 
பாய் ? 

தாதா : சூரியன் முதல் க்ரஹம் . சூரியன் காலை 
6 மணிக்கு 0° டிகிரியில் கிழக்கே சமுத்ர மட்டத்தில் தெரி 
கிறது . பகல் 12 மணிக்கு 90 ° வது டிகிரியில் தலைக்கு நேரா 
கத் தெரிகிறது . சாயந்திரம் 6 மணிக்கு சூரியன் 180 ° டிகிரி 
யில் மேற்கே அஸ்தமிக்கிறது . இரவு 8 மணிக்கு சூரியன் 
210 வது டிகிரியில் வான வட்டத்தில் இருக்கிறது . அப் 
போது மற்ற க்ரஹங்களை வானத்தில் பார்க்கலாம் . சூரியன் 
1 மணிக்கு 15 டிகிரிவீதம் சமுத்ர மட்டத்திலிருந்து மேற்கே 
நகர்ந்து வருகிறது . பகல் 12 மணியில் 180 டிகிரி தூரம் 
சூரியன் மேற்கே வருவதை நாம் பார்க்கிறோம் . இரவு 
12 மணியில் 180 டிகிரியிலிருந்து 360 டிகிரியை ஊர்ந்து , 
மறுநாள் உதயத்தைப் பார்க்கிறோம் . வானத்தில் சூரியன் 
தலைக்கு நேராக வரும்போது பூமியை குடையால் மூடியது 
போல எண்ணுகிறோம் . பௌர்ணமி தினத்தில் இரவில் 
12 மணிக்கு சந்திரன் தலைக்கு நேராக வரும்போதும் 
பூமியை குடையால் மூடியதுபோல எண்ணுகிறோம் . இரவில் 
தான் ஆகாசத்தை குடைபோல எண்ண 

முடிகிறது . 
குடைபோல் காணப்படும் ஆகாசம் கிழக்கு , மேற்கு 
1 : 0 டிகிரி . தெற்கு , வடக்கு 180 டிகிரி என்று வைத்துக் 
கொள் . பூமிக்கு இரட்டை குடைகள் போல் தெரியும் 
வானத்தில் 27 நட்சத்திரங்களும் இருக்கிறது . குடைபோல் 
தெரியும் வானத்தில் 131 நட்சத்திரங்கள் அடைக்கப்பட் 


5 . 


டிருக்கிறது . மற்றொரு குடையிலும் 131 நட்சத்திரங்கள் 
அடைக்கப்பட்டிருக்கிறது . ஒரு நட்சத்திரத்தின் கிழக்கு 
மேற்கு 131 X தெற்கு வடக்கு 180 டிகிரிகளாகும் 
என்றாள் . 

லீலாவதி : வானத்தில் சந்திரன் பெருகுவதையும் குறை 
வதையும் சொல் ? 

/ 
தாதா : சந்திரன் 

அமாவாசை தினமும் மறுநாள் 
ப்ரதமையிலும் வானத்தில் தெரியாது . மூன்றாவது நாள் 
சந்திரன் மேற்கே வானத்தில் தெரிகிறது . இதை பிறை 
என்கிறோம் . நான்காவது நாள் சந்திரன் ப்ரகாசமாகத் 
தெரிகிறது . ஒவ்வொரு நாளும் சந்திரன் இரவு 8 மணிக்கு 
மேற்கிலிருந்து கிழக்கே நகர்ந்தும் ப்ரகாசமாயும் தெரி 
கிறது . இப்படி 15 நாள் வானத்தில் சந்திரனைப் பார்க்கும் 
போது , சமுத்ர மட்டத்தில் பூர்ணமாகத் தெரிகிறது . 16 வது 
நாளிலிருந்து சந்திரன் குறைந்து விடுகிறது . குறையும் 
சந்திரனைக் காலையில் பார்க்கலாம் . குறையும் சந்திரனும் 
மேற்கிலிருந்து கிழக்கே நகர்ந்திருப்பது தெரிகிறது . அமா 
வாசையிலிருந்து 15 நாள் சந்திரன் பெருகியும் , பௌர்ணமி 
யிலிருந்து 15 நாள் சந்திரன் குறைந்தும் வருகிறது 
இரண்டுநாள் சந்திரன் தெரியாது என்றாள் . 


லீலாவதி : எந்த மாதத்தில் சந்திரனை வானத்தில் கவ 
னித்தாய் ? 
தாதா : சித்திரை மாதத்தில் சந்திரனை 

வானத்தில் 
கவனித்தேன் . சித்திரை மாதம் 1 ம் தேதி அமாவாசை . 
1 ம் தேதி அச்வதி நட்சத்திரம் . மறுநாள் 2 ம் தேதி பரணி . 
3 ம் தேதி மூன்றாவது நாள் கார்த்திகை . அன்றய தினமே 
வானத்தில் சந்திரனைப் பார்த்தேன் என்றாள் . 
லீலாவதி : சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் 

என்பதை 
எப்படிச் சொல்லுகிறோம் . 

தாதா : அமாவாசையிலிருந்து பெளர்ணமிவரை 
சுக்கில பக்ஷம் என்கிறோம் . பௌர்ணமியிலிருந்து அமா 
வாசை வரை க்ருஷ்ண பக்ஷம் என்கிறோம் . சூரிய சந்திரர் 
களுடைய தூரமே திதிகளாக எண்ணப்படுகிறது . சூரியனி 
லிருந்து 12டிகிரி தூரத்தில் சந்திரன் இருந்தால் ப்ரதமை 
முடிந்து த்விதியை என்று சொல்லவேண்டும் . சூரியனிலி 


6 


. 


ருந்து சந்திரன் 70 வது டிகிரி தூரத்தில் இருந்தால் ஸப்தமி 
ஆகி அஷ்டமி திதி என்கிறோம் . 12 = 72 : என்றாள் . 

லீலாவதி : வானத்தில் நட்சத்திரங்களை எவ்விடத்தி 
லிருந்து ஆரம்பிப்பது ? 

தாதா : அச்வதியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் . சந்தி 
ரன் தினம் ஒர் நட்சத்திரத்தில் ஊர்ந்து வருவதால் அச்வதி 
பரணி என்று எண்ணுகிறோம் . இதை வானத்தில் மேற்கி 
லிருந்து கிழக்காக காட்டுகிறது . நீயே வானத்தில் காண் 
பித்திருக்கிறாயே ! ரோஹிணி , அதன் கிழக்கே வானத்தில் 
மிருகசீர்ஷம் , அதன் கிழக்கே திருவாதிரை என்று ; 
பொதுவாக 27 நட்சத்திரங்களையும் மேற்கிலிருந்து கிழக் 
காக வானத்தில் சந்திரனைக்கொண்டு பார்க்கலாம் . 

லீலாவதி : சூரியன் வானவட்டத்தில் ஊர்ந்து வருவதை 
கவனித்திருக்கிறாயா ? 

தாதா : பள்ளிக்கூட பாடங்களில் சூரியன் சுற்றாது 
என்கிறார்கள் . பூமி தன்னைத்தானே சுற்றிக் கொள்வதால் 
பகலும் இரவும் உண்டாகிறது . பூமி தன்னைத்தானே 
எப்படி சுற்றும் இதற்குக் காணம் என்ன ? என்றால் பூமி 
சுற்றத்தான் வேண்டும் என்கிறார்கள் . பூமி சுற்றாவிட்டால் 
இரவு பகல் ஏற்ப்படாது . சூரியன் தினம் பூமியைச் சுற்ற 
வில்லை . பூமி தன்னைச் சுற்றிக்கொண்டு சூரியனையும் ஒரு 
சுற்று வரும்போது ஒரு வருஷம் என் கிறார்கள் . தாதா 
என்னோடு படிக்கும் பிள்ளைகளைக் கேட்டால் அவர்களும் 
பூமி சுற்றுகிறது என்கிறார்கள் . எனக்கு பூமி சுற்றுகிறது 
என்பது ஒப்புக்கொள்ள முடியவில்லை . நவக்ரஹங்கள் 
வானத்தில் ஊர்ந்து வருவது தெரிகிறது . நவக்ரஹங்களின் 
ஓட்டத்தைத் தெரிந்து கொள்ளாதவர்களே பூமி ஓடுகிறது , 
சுற்றுகிறது என்பார்கள். நவக்ரஹங்களின் ஓட்டத்தைத் 
தெரிந்து கொண்டவர்களும் பூமி சுற்றிக்கொள்கிறது , ஓடு 
கிறது என்றால் ஆராய்ச்சி செய்ய அனுகூலமாக இருக்கும் . 
தாதா சூரியன் வான வீதியில் ஊர்ந்து வருவதை நான் 
கவனித்திருக்கிறேன் . சூரியன் , சந்திரன் , அச்வதி நட்சத் 
திரம் , இந்த மூன்றும் சித்திரை மாதம் உ அமாவாசையை 
குறிக்கிறது . கார்த்திகை நட்சத்திரம் , சூரியன் , சந்திரன் , 
வைகாசி மாதம் 1 - ம் தேதி அமாவாசையை குறிக்கிறது . 
மிருகசீர்ஷம் , சூரியன் சந்திரன் ஆனி மாதம் உ அமா 


7 


வாசையை 


ரன் , 


ஆடி மாதம் 


குறிக்கிறது . புனர்பூசம் , சூரியன் 

சந்தி 
1s அமாவாசையை 

குறிக்கிறது . 
சந்திரனைப்போல சூரியனும் வானத்தில் மேற்கிலிருந்து 
கிழக்கே ஊர்ந்து வருகிறது , சூரியன் 27 நட்சத்திரங்களி 
லும் மேற்கிலிருந்து கிழக்கே ஊர்ந்து வருவதை ஒரு 
வருஷம் என்கிறோம் . அமாவாசை 29 , நாளுக்கு ஒரு 
தடவை ஏற்படுகிறது . 12 அமாவாசைகள் ஆகும் போது 
354 நாட்கள் ஆகிறது . அச்வதியிலிருந்து சந்திரன் மறுபடி 
யும் அச்வதி நட்சத்திரம் வந்து சேர 271 நாட்கள் ஆகிறது . 
சூரியன் அச்வதியிலிருந்து மறுபடியும் அச்வதி நட்சத்திரம் 
வந்து சேர 365 நாட்கள் 15 நாழிகை 31 வினாடி 15 தர்ப்ப 
ரைகள் ஆகிறது . பூமி சுற்றவில்லை . சூரியன் தான் ஊர்ந்து 
வருகிறது என்றாள் . 


லீலாவதி சூரியன் தினம் வானத்தில் எவ்வளவு தூரம் 
மேற்கிலிருந்து கிழக்கே ஊர்ந்து வருகிறது ? 

தாதா : சூரியன் தினம் 1 டிகிரி மேற்கிலிருந்து கிழக்கே 
ஊர்ந்து வருகிறது . சந்திரன் தினம் 13 டிகிரி மேற்கிலி 
ருந்து கிழக்கே நகர்ந்து வானத்தில் காணப்படுகிறது . ஒவ் 
வொரு 30 வது டிகிரியிலும் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து 
கொள்கிறது . இதை நாம் மாதமாகவும் , ராசியாகவும் 
சொல்லுகிறோம் . 


லீலாவதி : சூரியன் தினம் 1 டிகிரியும் சந்திரன் 
134 டிகிரியும் வான வட்டத்தில் ஊர்ந்தால் அவைகள் 
எதனால் மேற்கே அஸ்தமிக்கிறது ? 


தாதா : இந்த விஷயம் தான் கஷ்டம் . இதில் மேல் 
நாட்டார்கள் ஆராய்ச்சித்தான் சௌகரியம் . பூமி சுற்று 
கிறது என்கிறார்கள் . பூமி தன்னைத்தானே சுற்றிக் கொள் 
வதால் சூரிய சந்திரர்கள் மேற்கே அஸ்தமிக்கலாம் . 
ஆனால் சில காரணங்கள் சரியாக இல்லை . 1 பூமி மேற்கி 
லிருந்து கிழக்காக சுற்றவேண்டும் . சூரிய சந்திரர்களே 
மேற்கே அஸ்தமிக்கலாம் . ஆனால் காற்று மேற்கிலிருந்து 
கிழக்கே அடிக்க முடியாது . 2. பூமி சுற்றுவதால் அடிக் 
கடி அதிர்ச்சி ஏற்படவேண்டும் . 3. பூமி சில சமயம் வேக 
மாகவும் , மெதுவாகவும் சுற்றலாம் . இதனால் காலம் மாறி 


8 


விடும் . 4. மழை 1 மணி நேரம் பெய்தால் மேற்கிலிருந்து 
கிழக்காக உள்ள 1000 மைல்கள்வரை மழை பெய்ய வேண் 
டும் . இப்படி ஏற்படவில்லை. 5. ஆகாய விமானம் 1 மணி 
நேரம் பறந்தால் அதன் சொந்த வேகத்தைத் தவிர 1000 
மைல் மேற்கே தள்ளப்பட வேண்டும் . பக்ஷிகளும் ஆகா 
யத்தில் பறப்பதால் பூமியில் இறங்கும்போது இடம்மாறி . 
இறங்கவேண்டும் . இவைகள் எதுவும் ஏற்படாததால் பூமி 
சுற்றவில்லை என் கலாம் . மேல் நாட்டார்களோ பூமி எல்லா 
வஸ்துக்களையும் ஆகர்ஷித்துக்கொண்டு சுற்றுகிறது என் 
கிறார்கள் . பூமி சுற்றுகிறது என்பது 200 வருஷங்களாகச் 
சொல்லப்படுகிறது என்றாள் . 

லீலாவதி : சூரிய , சந்திரர்கள் எப்படித்தான் மேற்கே 
அஸ்தமிக்கிறது ? 

தாதா : பூமியானது தெற்கு , வடக்கில் பனியால் 
உறைந்து இருக்கிறது . உறைந்த பாகத்தால் பூமி ஆகா 
யத்தை பிடித்துக் கொண்டிருப்பதாகச் சொல்ல முடிய 
வில்லை . வான மண்டலம் ஒரு சுற்று சுற்றலாம் . மேலே 
ஆராய்ந்து பார்ப்போம் . 

லீலாவதி : செவ்வாய் , புதன் , வியாழன் , வெள்ளி , சனி 
முதலிய க்ரஹங்களை வான வீதியில் நீ பார்த்திருக்கிறாயா ? 
அவைகளின் ஓட்டங்களைப்பற்றிச் சொல் , அவைகளின் 
ப்ரகாசத்தையும் சொல் ? 
தாதா : சூரியன் , சந்திரன் , 

போலவே மற்ற ஐந்து 
க்ரஹங்களும் வான வட்டத்தில் நட்சத்திரங்களின் மேல் 
மேற்கிலிருந்து கிழக்காக ஊர்ந்து வருவதைப் பார்த்திருக் 
கிறேன் . வானத்தில் 7 க்ரஹங்கள் தெரிகிறது . இவை 
களைக் கொண்டு 7 கிழமைகளை அவைகளின் பெயர்க 
ளாலேயே சொல்லுகிறோம் . பள்ளிக்கூடத்தில் யுரென்ஸ் , 
நெப்ட்யூன் என்ற இரண்டு க்ரஹங்களைச் சேர்த்துச் 
சொல்லுகிறார்கள் . உபாத்தியாயர்கள் நவக்ரஹங்களையோ 
நட்சத்திரங்களையோ எங்களுக்குக் காண்பித்ததில்லை 
என்றாள் . தாதா , நவக்ரஹங்களின் 

ப்ரகாசத்தைச் 
சால்லுகிறேன் . 1. சூரியன் , சந்திரன் இரண்டு க்ரஹங் 
களையும் நாம் எல்லோரும் பார்த்திருக்கிறோம் . சூரியன் 

வீதியில் தனியாகக் காணப்படுகிறது . சூரியன் 
நட்சத்திரங்களோடு காணப்படுவதில்லை . சில சமயங்களில் 


வான 


9 


ரியன் , சந்திரன் இரண்டும் வான வீதியில் தெரிகிறது . 
அப்பொழுது சந்திரனுக்கு ப்ரகாசம் கிடையாது . 2. சங் 
திரன் வான வீதியில் நட்சத்திரங்களோடு காணப்படுகிறது . 
சந்திரனும் , சூரியனும் மேற்கிலிருந்து கிழக்கே இருக்கும் 
நட்சத்திரங்களில் ஊர்ந்து வருவதை 

கவனிப்பதில்லை . 
3. செவ்வாய் க்ரஹம் வானத்தில் சிகப்பாகக் காணப்படும் . 
தனி நட்சத்திரம் . அச்வதி நட்சத்திரம் என்பதற்கும் 
செவ்வாய் நட்சத்திரம்போல இருக்கும் என்பதற்கும் வித்தி 
யாசம் உண்டு. க்ரஹம் என்பது ஓர் நட்சத்திரத்தை 
குறிக்கும். அச்வதி நட்சத்திரம் என்பது 131 x 180° = 
உள்ள வான வட்டத்தைக் குறிக்கும் . 27 நட்சத்திரங் 
களும்கூடிய வான வட்டத்தில் 360 x 180 ° = உள்ள ஆகா 
யத்தில் ஸப்தரிஷிக் கூட்டம் , ஸப்தரிஷி மண்டலம் , அகஸ் 
திய நட்சத்திரம் , திரிசங்கு இதர நாடுகளில் சொல்லப்படும் 
ராக்ஷஸக் கூட்டம் , மிருகக் கூட்டம் , பைசாசக் கூட்டம் என் 
கிற நட்சத்திரக் கூட்டங்களும் அடங்கியிருக்கிறது . தாதா 
நீங்கள் செவ்வாய் க்ரஹம் ரேவதி நட்சத்திரத்தின் நான்காம் 
பாதத்தில் ஊர்ந்து வருகிறது என்கிறீர்கள் . அன்றைய 
தினம் ரேவதி , நான் வானத்தை ஊக்கமாகக் கவனித்தேன் . 
செவ்வாயும் , சந்திரனும் , ரேவதி நட்சத்திர அடையாள 
மும் தெரிந்தது . ஆனால் , நான் செவ்வாய் என்று நம்ப 
விவ்லை. ஒவ்வொரு நாளும் இரவில் செவ்வாய் க்ரஹத்தை 
கவனித்தேன் . இருபது நாள் கழித்து அச்வதி நட்சத்திரக் 
கூட்டத்தில் செவ்வாய் ஊர்ந்து வந்ததைப் பார்த்தேன் . 
27 நட்சத்திரங்களின் அடையாளங்களையும் வானத்தைப் 
பார்த்துப் பார்த்து தெரிந்துகொண்டிருக்கிறேன் . வெளி 
யூர்களுக்கு இரவில் போயிருந்தாலும் வானத்தில் காணப் 
படும் நட்சத்திரங்களைக்கொண்டு கிழக்கு , மேற்கு கண்டு 
பிடிப்பேன் . தாதா , நட்சத்திரம் தன் இடத்தை விட்டு 
நகறாது என்று சொல்லுகிறாய் . செவ்வாய் க்ரஹகம் 
நட்சத்திரம் அல்ல என்றும் அது ஊர்வதால் க்ரஹம் 
என்றும் தெரிந்து கொண்டேன் . 4. தாதா , புதன் ரொம் 
பச் சின்ன க்ரஹம் ப்ரகாசம் ரொம்பவும் குறைவு . அதை 
வானவீதியில் பார்க்க ரொம்பவும் கஷ்டப்பட்டேன் . உன் 
னைக் கேட்டால். அது தெரியாது என்று சொன்னாய் . நான் 
உன்னை அடிக்கடி புதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது . 
எந்த பாதம் என்று அடிக்கடி கேட்டு அதை வானவீதியில் 
பார்த்துவிட்டேன் . புதன் சூரியனுக்கு சமீபமாகவே 


10 


( 


5. குரு 


வான 


ஊர்ந்து 


இருக்கிறது . சூரியனுக்கு 20 டிகிரி முந்தியாவது பிந்தியா 
வது இருக்கிறது . புதனும் சூரியனும் அடிக்கடி சேர்ந்தும் 
இருக்கும் . புதனை வான வீதியில் பார்க்க வேண்டுமானால் 
சூரியாஸ்தமன மானதும் 170 வது டிகிரியிலாவது , அல்லது 
சூரியோ தயத்திற்கு முந்தி 10 வது டிகிரியிலாவது , புதன் 
ப்ரகாசத்தோடு காணப்படும் என்றாள், 
வீதியில் நல்ல ப்ரகாசமுள்ளது . இரவில் தலைக்கு நேராகக் 
காணப்படும்போது ப்ரகாசம் ஜாஸ்தி . 

குரு மேற்கிலி 
ருந்து கிழக்கே யிருக்கும் ராசியில் 

வருவதை 
பார்ப்பது கொஞ்சம் கஷ்டம் . குரு ராசியில் மெதுவாக 
ஊர்ந்து செல்கிறது . குரு கிழக்கே நகர்வதை ஒரு மாதம் 
கவனிப்பதற்குள் ராசி மண்டலத்தோடு குருவை மேற்கே 
இழுத்துக்கொண்டு போவதே காணப்படுகிறது . 6. சுக் 
கிரன் அல்லது வெள்ளி , தாதா உன்னை வெள்ளி மேற்கில் 
முளைத்து விட்டதா என்று கேட்பதைக் கேட்டிருக்கிறேன் 
நீ அதற்கு வெள்ளி மேற்கில் முளைத்து விட்டது என்றும் 
சில சமயம் வெள்ளி கிழக்கேதான் இருக்கிறது என்றும் 
சொல்லியிருக்கிறாய் . சுக்கிரன் , சூரியனுக்கு 30 ° டிகிரி 
முந்தியும் பிந்தியுமாகத்தான் இருக்கிறது . சுக்கிரன் தான் 
முதல் ப்ரகாசமான நட்சத்திரம் . சந்திரன் வானத்தில் 
இல்லாதபொழுது சுக்கிரன் இருந்தால் தாதா ! நிழல் விழுவ 
தையும் பார்த்திருக்கிறேன் . 7. சனி க்ரஹம் ரொம்பவும் 
மெதுவாக ஊர்ந்து வருகிறது . 

மேற்கிலிருந்து 
கிழக்கே நகர்வதும் , கிழக்கிலிருந்து மேற்கே நகர்வதும் 
வானத்தில் பார்ப்பதற்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக் 
கிறது . தலைக்கு நேராக வரும்போது செவ்வாய், சனி 
இரண்டும் ஒரே ப்ரகாசமாக இருக்கிறது என்றாள் . 

லீலாவதி : தலைக்கு நேராக வரும் க்ரஹங்கள் எது ? 
சூரியன் சமீபமாக உள்ள க்ரஹங்கள் எது ? 

தாதா : தலைக்கு நேராக ஒவ்வொரு நாளும் 27 நட்சத் 
திரங்களும் 12 ராசிகளும் நவக்ரஹங்களும் வருகிறது . 
சூரியன் சமீபமாக புதனும் , 

சுக்கிரனும் இருக்கிறது . 
புதனும் , சுக்கிரனும் தலைக்கு நேராக ப்ரகாசத்தோடு 
தெரியாது . செவ்வாய் , குரு , சனி தலைக்கு நேராக இரவில் 
வரும்போது தெரியும் என்றாள் . 

லீலாவதி : மாதப் பிறப்பு , வருஷப் பிறப்பு இவைகளை 
வானத்தில் பார்க்க முடியுமா ? / 


11 


தாதா : வானத்தில் பார்த்தால் தெரியாது . வானத் 
தில் க்ரஹரங்கள் சேர்க்கை நட்சத்திரச் சேர்க்கை இவைக 
ளாலேயே மாதப் பிறப்பு , வருஷப் பிறப்புச் சொல்லுகி 
றோம் . சூரியன் , சந்திரன் சேர்வதை வானத்தில் பார்க்க 
முடிகிறதா ? முடியவில்லை . இருந்தாலும் அமாவாசை 
என்கிறோம் . சூரியன் அச்வதி நட்சத்திரத்தை தொடுவது 
தெரிகிறதா ? இல்லை. அப்பொழுது வருஷப் பிறப்பு , 
என்கிறோம் இவைகள் வானத்தில் ஏற்படுவதால் வான 
விசேஷம்தான் என்றாள் . 

லீலாவதி ; ப்ரபவாவிலிருந்து அக்ஷயவரை 60 வருஷங் 
கள் சொன்னது ஞாபகம் இருக்கிறதா ? அதை எப்படி 
வானத்தில் கவனிப்பது ? 

தாதா . 60 வருஷங்களின் பெயர்களும் ஞாபகம் இருக் 
கிறது . மேல் நாட்டார்கள் வருஷங்களுக்குப் பெயர்கள் 
சொல்லுவது கிடையாது . குரு ஒரு தடவை வான வட்டத் 
தைச் சுற்றிவர 12 வருஷங்கள் ஆகிறது . சனி ஒரு தடவை 
வான வட்டத்தைச் சுற்றிவர 30 வருஷங்கள் ஆகிறது . 
குருவும் , சனியும் , அச்வதி நட்சத்திரத்தில் காணப்படும் 
போது ப்ரபவ வருஷம் என்றாள் . 1 = 5 . 5 = 2 . 

. 
லீலாவதி : கலியுகம் பிறந்து எத்தனை வருஷங்கள் 
ஆகிறது ? 

தாதா : கலியுகம் பிறந்து 5048 வருஷங்கள் ஆகி 
விட்டது . 5648 = 84 தடவை குருவும் , சனியும் அச்வதியில் 
காணப்பட்டிருக்கும் . அதற்குமேல் குருவும் , சனியும் 
வானத்தில் பிரிந்து காணப்படுகிறது . குரு எட்டாவது 
ராசியில் ஊர்ந்து கொண்டிருக்கிறது . விருச்சிகத்தில் குரு 
இருக்கிறது . சனி ஒரு ராசியில் 25 வருஷம் ஊர்ந்து வரு 
கிறது . மூன்று ராசிகளில் ஊர்ந்து நான்காவது ராசியாகிய 
கடகத்தில் இருக்கிறது . கலி பிறப்பிலிருந்து வானத்தில் 
க்ரஹங்கள் சரியாக ஓடி வருவதால் காலத்தை நன்றாகத் 
தெரிந்துகொள்ள முடிகிறது என்றாள் . 
லீலாவதி : 5049 வது வருஷத்தின் பெயர் என்ன ? 

தாதா : ஒன்பதாவது வருஷத்தின் பெயர் யுவ என்று 
எண்ணுகிறோம் . ஆனால் நாம் 21 வது வருஷத்தின் பெய 
ராகிய சர்வஜித்து என்பதை நாம் சொல்லுகிறோம் . மத் 


- 


12 


திய இந்தியாவில் உள்ளவர்கள் 33 வது வருஷமாகிய விகாரி 
என்ற பெயரைச் சொல்லுகிறார்கள் . வானத்தில் க்ரஹங்க 
ளால் காணப்படுவது 5049 ம் வருஷம் தான் என்றாள் . 


வட 


தாதா . நீங்கள் ஏன் வருஷங்களை கூட்டிச் சொல்ல 
வேண்டும் . சர்வஜித்து என்பதை மாற்றி யுவ வருஷம் 
என்று ஏன் சொல்லக் கூடாது . வானத்தில் க்ரஹங்கள் 
தான் யுவ வருஷத்தை குறிக்கிறதே ? என்றாள் . 

லீலாவதி : பூமியை தெற்கிலிருந்து வடக்குவரை ஐந்து 
பாகமாகப் பிரித்திருக்கிறார்கள் பெளராணிகர்கள் . 
சிலோனுக்குத் தெற்கு , முதல் பாகம் . நம் தேசமாகிய 
தென் இந்தியா இரண்டாவது பாகம் , 

இந்தியா 
மூன்றாவது பாகம் . அதற்கு வடக்கே இரண்டு பாகமாகப் 
பிரிக்கவேண்டும் . ஒவ்வொரு பாகத்திற்கும் 12 வருஷங்கள் 
வித்தியாசம் வரும் . அவரவர்கள் வசிக்கும் தேசத்தை அனு 
சரித்து வருஷம் மாறும் . இதை அநுஷ்டானத்தில் வைத் 
துக்கொள்ள வில்லை . ஸ்காந்த புராணத்தில் பரமசிவனுக்கு 
ஹிமாசலத்தில் கல்லியாணம் நடக்கும்போது தென் பூமி 
உயர்ந்து விட்டதாகவும் அகஸ்தியர் தெற்கே வந்ததும் 
பூமி சமபாக மான தாகவும் வருஷம் 12 வித்தியாசப்பட்ட 
தாகவும் சொல்லுகிறார்கள் . கதையை இக்காலத்தில் எவ் 
வளவுதூரம் ஒப்புக்கொள்ள முடியும் . ஆராய்ந்து சொல்ல 
வேண்டும் . 


லீலாவதி : கேதுவும் , ராகுவும் 
ஊர்ந்து வருகிறது ? 


வானத்தில் எப்படி 


தாதா : கேதுவும் , ராகுவும் கண்ணுக்குத் தெரிய 
வில்லை. குருவும் , சனியும் , கேதுவும் சேர்ந்து அச்வதியில் 
காணப்படும் . குரு 12 வருஷம் கேது 18 வருஷம் , சனி 
30 வருஷம் . 12 , 18 , 30 இவைகள் மூன்றும் 180 தாவது 
வருஷத்தில் அச்வதி நட்சத்திரத்தில் சேரும் . கேது ஒரு 
ராசியில் 13 வருஷம் ஊர்ந்து வருகிறது . 5019 வது வருஷத் 
தில் விருச்சிகத்தில் கேது ஊர்ந்து கொண்டிருக்கிறது . 
கேது ; மீனம் , கும்பம் , மகரம் , தனுசு , விருச்சிகம் , என்ற 
அப்ர தட்சிணத்தில் ஊர்ந்து வானத்தில் காணப்படுகிறது . 
கேது ஒரே நிதானத்தில் ஊர்ந்து செல்லும் . இதன் கணக் 
சைக் கண்டு பிடித்தவர்கள் க்ரஹணத்தைச் சொல்லுவார் 


13 


கேதுவும் 


கள் . இதன் எதிரில் , 180 வது டிகிரியில் ராகு இருக்கும் . 
அதனாலும் க்ரஹணம் ஏற்படும் என்றாள் . 

லீலாவதி : சூரிய க்ரஹணம் , சந்திர க்ரஹணம் எப்படி 
ஏற்ப்படுகிறது ? 

தாதா : அமாவாசை முடியும்போது சூரிய க்ரஹணம் 
ஏற்படும் . சந்திர க்ரஹணம் பௌர்ணமி முடியும்போது 
ஏற்படும் . சூரிய க்ரஹணம் வான வட்டத்தில் ஏற்படுவ 
தால் அப்பொழுது நட்சத்திரத்தையும் சேர்த்துச் சொல்லு 
கிறோம் . சித்திரை மாதம் சூரிய க்ரஹணம் என்று வைத் 
துக்கொள் . சித்திரை 13 தேதிக்குள் அமாவாசை வந்தால் 
சந்திரனும் , சூரியனும் , அச்வதி நட்சத்தித்தில் சேரும் . 
அச்வதியில் ராகுவோ , கேதுவோ இருக்கவேண்டும் . பகலில் 
அமாவாசை முடியும்போது சூரியன் கருப்பாகக் காணப் 
படும் . சூரியன் ப்ரகாசம் குறையும் . இதுதான் சூரிய 
க்ரஹணம் . - சந்திர க்ரஹணம் இரவில் பௌர்ணமி முடி 
யும்போது வானத்தில் தெரியும் . சூரியனும் 
சேர்ந்து 

இருக்கும்போது சந்திரனும் ராகுவும் சேர்ந்து 
சித்திரை நட்சத்திரத்தில்வரும் . பௌர்ணிமி சந்திரன் 
கருத்து வானத்தில் தெரியும் . " க்ரஹண காலத்தில் விஷ 
மந்திரம் ஜபித்து பிறருக்கு சைளகரிம் செய்யலாம் என்று 
சொல்லி யிருக்கிறாய் க்ரஹணத்திற்கு சூரியன் தான் 
காரணம் . சந்திரனாலேயே க்ரஹணம் தெரியும் . சூரியன் 
நட்சத்திரங்களில் 1,2 3 , 4 , என்ற 4 பாதத்திலும் ஊர்ந்து 
வரும்போது ராகு , கேது 4 , 3 , 2 , 1 என்ற 4 பாதத்திலும் 
ஊர்ந்துவரும் . சூரியனும் ராகுவும் , அல்லது கேதுவும் ஒரே 
பாதத்தில் ஊர்ந்து வரும்போது முழு க்ரஹணம் ஏற்படும் . 
சூரியன் முதல் பாதத்திலும் கேதுவோ, ராகுவோ , நான் 
காம் பாதத்திலும் இருந்தால் கால் க்ரஹணம் ஏற்ப்படும் . 
மேல்நாட்டார்கள் க்ரஹணத்தை சூரியன் , சந்திரன் , பூமி , 
இந்த மூன்றாலேயே சொல்லுகிறார்கள் . எந்தக்ரஹணத் 
திலும் நட்சத்திரத்தைச் சேர்ப்பதில்லை . சூரியன் அசை 

சூரியன் வெளிச்சம் பூமிமேல் விழுந்து பூமியின் 
நிழல் சந்திரன் மேல் படுவது சந்திர க்ரஹணம் . 
நிழல் சந்திரன் வரை போய்ச் சேருகிறது என்பது கவனிக்க 
வேண்டும் . " சூரியன் ஆகர்ஷண சக்தியால் பூமி ஒரே 
நிலையில் சுற்றிக்கொண்டும் , சூரியனை சுற்றிக்கொண்டும் 
வருகிறது . பூமியின் ஆகர்ஷண சக்தியால் சந்திரன் இழுக் 


111 


யாது . 


" பூமியின் 


14 


கப்பட்டு ஒரே நிலையில் ஊர்ந்து வருகிறது என்கிறார்கள் . 
மேல் நாட்டார்கள் க்ரஹணத்திற்காக இப்படிச் சொல்லு 
கிறார்கள் . 

லீலவாதி : ஒரு வருஷத்தில் எவ்வளவு க்ரஹணம் ஏற்ப் 
படும் ? 


தினம் இரவு 


தாதா : ஒரு வருஷத்தில் நான்கு க்ரஹணம் ஏற்பட 
லாம் . 

2 சூரிய க்ரஹணம் , 2 சந்திர க்ரஹணம் . ஒவ் 
வொரு வருஷத்திலும் ராகுவினிடமும் , கேதுவிடமும் சூரி 
யன் ஊர்ந்து செல்லுகிறது.ராகு , கேதுயிருக்கும் அந்த ராசி 
யில் அந்த மாதத்தில் தான் க்ரஹணம் வரும் . ஒவ்வொரு 
மாதத்திலும் சந்திரன் , ராகு , கேதுவினிடம் வரும்போது 
க்ரஹணம் ஏற்படவில்லை என்றாள் . 

லீலாவதி : நட்சத்திரங்களின்மேல் சந்திரன் தெற்கி 
லும் வடக்கிலும் ஊர்ந்து வருவதை கவனித்திருக்கிறாயா ? 

தாதா : மார்கழி மாதம் உத்திராட நட்சத்திரத்தில் 
மூன்றாம் பிறைச் சந்திரனைப் பார்த்தேன் . வானத்தில் 
தென் மேற்குக் கோடியில் காணப்பட்டது . 
8 - மணிக்கு அந்த பக்ஷம் பூராவும் கவனித்தேன் . சந்திரன் 
தினம் 12 டிகிரி மேற்கிலிருந்து வட கிழக்காக நகர்ந்து வருவ 
தைப் பார்த்தேன் . அந்த பக்ஷம் முடியும்போது 
பௌர்ணமி அல்லவா ? அன்றைய தினம் சந்திரன் வட 
கிழக்கில் உதித்தது . ஆனி மாதத்தில் மூன்றாம் பிறைச் 
சந்திரனை வான வீதியில் பார்த்தேன் . வட மேற்கில் சந் 
திரன் 

காணப்பட்டது . அதே பக்ஷத்தில் ஒவ்வொரு 
நாளும் 8 -மணிக்கு இரவில் சந்திரனைப் பார்த்து வந்தேன் . 
பதினைந்தாவது தினத்தில் சந்திரன் தென் கிழக்கில் உதித் 
தது . இதிலிருந்து நட்சத்திர வீதியை வானத்தில் தெரிந்து 
கொண்டேன் . மற்ற க்ரஹங்களும் நட்சத்திர வீதியில் 
ஊர்வதை தெரிந்துகொண்டேன் என்றாள் . 

லீலாவதி : சூரியனை நட்சத்திர வீதியில் கவனித்திருக் 
கிறாயா ? 

தாதா : சூரியனும் நட்சத்திர வீதியில் தான் ஓடி வரு 
கிறது . மார்கழி மாதம் 30 ம் தேதி சூரியன் அஸ்தமிக் 
கும்போது தென் மேற்கில் அஸ்தமிக்கிறது . ஆனிமாதம் 
30 ம் தேதி 

தேதி சூரியன் உதிக்கும் போது கிழக்கில் 


வட. 


15 


யன் 


உதிக்கிறது . வட கிழக்கும் , தென் மேற்கும் 180 டிகிரிக்கு 
மேலாகிறது. 187 டிகிரி ஆகிறது . 187 நாளில் தினம் 
1 °டிகிரியாக சூரியன் மேற்கிலிருந்து கிழக்கே நகர்ந்து 
வரும்போது நட்சத்திரவீதி தெற்கு , வடக்காக இருப்பது 
ஊஹிக்கப்பட்டது . தைமாதம் முதல் தேதியிலிருந்து சூரி 

வடக்காக நகர்வதை உத்திராயணம் என்கிறோம் . 
ஆடிமாதம் முதல் தேதியிலிருந்து சூரியன் தெற்கே நகர் 
வதை தக்ஷிணாயணம் என்கிறோம் . மேல் நாட்டார்கள் 
நட்சத்திர வீதியை ஒப்புக் கொள்ளாமல் பூமி சாய்ந்தும் , 
நிமிர்ந்தும் , சாய்ந்தும் சுற்றுகிறது என்கிறார்கள் . 

லீலாவதி : பூமி எதற்காக சாய்ந்தும் , நிமிர்ந்தும் சாய்ந் 
தும் சுற்றவேண்டும் ? 

தாதா : பூமி எப்பொழுதும் 233 டிகிரி சாய்ந்து நிற் 
கிறது . சூரியன் அசையாமல் நிற்கிறது . பூமி சுற்றும் 
போது சூரியன் வடக்காகவும் , தெற்காகவும் காணப்படு 
கிறது . இதற்குக் காரணம் பூமி சாய்ந்தும் , நிமிர்ந்தும் 
சுற்றுகிறது என்கிறார்கள் . நட்சத்திர பலனும் நட்சத்திர 
வீதியும் அவர்களுக்குக் கிடையாது . 1 , பூமி உருண்டை 
என்று கண்டுபிடித்தார்கள் . இது சரி . 2. பூமி தன்னைத் 
தானே சுற்றிக் கொண்டால் தான் இரவும் பகலும் உண்டா 
கும் என்கிறார்கள். நம் தேசத்தவர்கள் ஆக்ஷேபிக்கிறார் 
கள் . காரணம் 

சொல்லவில்லை . 3. பூமி எப்போதும் 
232 டிகிரி சாய்ந்து அச்சில் சுற்றுகிறது என்கிறார்கள் . 
" பூமி பம்பரம் போல் சுற்றுகிறது என்கிறார்கள் . சுற்ற 
வைத்தவர் யார் ? 4. உத்திராயண , தட்சிணாயணத்திற்காக 
பூமி சாய்ந்தும் , நிமிர்ந்தும் சுற்றுகிறது என்கிறார்கள் : 
பம்பரம் சுற்றுவதுபோல் பூமியையும் சுற்றுகிறது , என்று 
நினைத்தால் பம்பரம் விழுவது போல் பூமி விழுந்து விடும் 
என்று எண்ண இடம் உண்டு . இரவு பகல் பூமியில் ஏற் 

5. க்ரஹணத்திற்காக பூமியைச் சந்திரன் சுற்று 
கிறது என்கிறார்கள் . நமது தேசத்தில் க்ரஹணத்தை 
அநேக ஆயிர வருஷங்களாகச் சொல்லி வருகிறோம் . இருந்த 
போதிலும் பள்ளிக்கூடங்களில் க்ரஹணங்களைப் பற்றிச் 
சொல்லிக்கொடுக்கும் போது சூரியன் ப்ரகாசம் பூமிமேல் 
விழுவதாயும் , பூமியின் நிழல் , சந்திரன்மேல் விழுவதாயும் 
அதுவே க்ரஹணம் என்று மேல் நாட்டை அநுசரித்துச் 
சொல்லிக்கொடுக்கிறார்கள் . 


படாது . 


16 


( 


லீலாவதி : பூமி உருண்டைதானா ? 

தாதா : பூமி கிழக்கு மேற்கில் உருண்டையாகத்தான் 
இருக்கிறது , தெற்கு, வடக்கில் சொல்ல முடியாது . பூமி 
யில் கிழக்கு மேற்கில் ஈக்வேட்டர் கோடு போடப்பட்டிருக் 
கிறது . மைல்களும் குறிக்கப்பட்டிருக்கிறது . தெற்கு வடக் 
கில் கோடுகள் சேர்க்கப்படவில்லை . ஆகாய விமானமோ , 
கப்பலோ போக முடியவில்லை . உஷ்ணமே இல்லாத இடம் . 
பந்துபோல பூமி என்பது சந்தேகம் . 

லீலாவதி : பூமி சுற்றுகிறது என்பதை எப்படி ஆக்ஷே 
பிக்கிறார்கள் ? 

தாதா : பூமி 1 மணிக்கு 1000 மைல் வேகம் சுற்ற 
வேண்டும் . பூமிமேல் காணப்படும் மேகம் பூமியை தொட் 
டுக்கொள்ள வில்லை . 1 மணி மழை பெய்தால் 1000 மைல் 
கள் கிழக்கு மேற்கில் மழை பெய்யவில்லை என்பது ஆக்ஷே 
பனை . பக்ஷிகளும் 1 மணி வானத்தில் பறந்து பூமியில் 
இறங்கும் போது 1000 மைல்கள் அவைகள் மேற்கே இறங்க 
வேண்டும் என்பது ஆக்ஷேபனை . ஆகாய விமானமும் 
1 மணி ஆகாயத்தில் பறந்தால் 1000 மைல்கள் மேற்கே 
இறங்கவேண்டும் என்பது ஆக்ஷேபனை . 

லீலாவதி : பூமி சூரியனைச் சுற்றுவதால் வருஷத்தைக் 
கண்டு பிடித்தார்களா ? 

தாதா : பூமி சுற்றுவது என்பது 20 வருஷங்களுக்கு 
முந்தி கண்டு பிடிக்கப்பட்டது . ஒரு வருஷத்திற்கு 365 
நாள்களும் 6 மணியும் என்பது , 1948 வருஷங்களாகச் 
சொல்லப்பட்டு வருகிறது என்றாள் . 
லீலாவதி : ஆகர்ஷண 

சக்தி என்பதை எவ்வளவு 
தூரம் உபயோகப்படுத்துவது ? 

தாதா : " பூமி ஓடும்போது மேகமண்டலம்வரை எல்லா 
வஸ்துக்களையும் ஆகர்ஷித்துக்கொண்டு ஓடுகிறது . சந்திர 
னையும் பூமி ஆகர்ஷித்து ஓடுகிறது . சூரியன் பூமியை 
ஆகர்ஷித்துக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி விடுகிறார் 
கள் . ஒரு சக்தியால் ஜகத் வியாபாரங்கள் என்று நீ 
சொல்லுகிறாய் . ஆகர்ஷண சக்தியால் என்று கண்டுபிடிக் 
கிறார்கள் . 


17 


லீலாவதி : எந்த நட்சத்திரம் வடக்கு , எந்த நட்சத்தி 
ரம் தெற்கு ? 
தாதா : திருவாதிரை 

வடக்கு 

எல்லை நட்சத்திரம் 
பூராடம் தெற்கு எல்லை நட்சத்திரம் , திருவாதிரையில் 
சந்திரன் ஊர்ந்து வரும்போது சமுத்ர மட்டத்தில் பார்த் 
தால் வட கிழக்கே உதயம் தெரிகிறது . மறுநாள் புனர் 
பூசத்தில் சந்திரன் தெற்கே நகர்வது தெரிகிறது . பூராட 
நட்சத்திரத்தில் சந்திரன் உதயமாகும் போது சமுத்ர மட் 
டத்தில் பார்த்தால் தென் கிழக்கே தெரிகிறது . மறுநாள் 
உத்திராடத்தில் சந்திரன் வடக்கே நகர்வது தெரிகிறது . 
சூரியனும் இப்படியே தெரிகிறது . மற்ற க்ரஹங்களும் 
எல்லை நட்சத்திரங்களில் வரும்போது வடக்கும் , தெற்கு 
மாகத் தெரிகிறது என்றாள் . 


லீலாவதி : சூரிய உதயத்திற்கும் , அஸ்தமனத்திற்கும் 
உள்ள வித்தியாசங்கள் என்ன ? 


தாதா : சூரியன் உதித்த இடத்திற்கு அஸ்தமனம் 
தெற்கே நகர்ந்து இருக்கிறது . இதனால் தென் பிரதேசங் 
களில் உஷ்ணம் ஜாஸ்தியாயும் வட தேசங்களில் பனி 
ஜாஸ்தியாயும் இருக்கிறது . சூரிய உதயத்திற்கு அஸ்த 
மனம் 231 டிகிரி தெற்கே இருக்கிறது . இதை மேல் நாட் 
டார்கள் பூமி அச்சில் 231° டிகிரி சாய்ந்து நிற்கிறது என் 
கிறார்கள் . பூமி சாய்ந்து இருப்பது என்பதற்கு நட்சத்திர 
வீதியில் சூரியன் அஸ்தமிப்பதே காரணம் என்றாள் . 

லீலாவதி : வானத்தில் உன் நட்சத்திரத்தைப் பார்த் 
திருக்கிறாயா ? 

தாதா : என் நட்சத்திரம் சித்திரை, இரண்டாம் பாதம் 
கன்யா ராசி சந்திரன் சித்திரையில் ஊர்ந்து வரும்போதெல் 
லாம் வானத்தில் பார்த்திருக்கிறேன் . என் ஜனன மாதம் 
புரட்டாசி , ஒரு தடவை புரட்டாசி மாதம் 15 ம் 

தேதி ஜன்ம 
நட்சத்திரம் வந்தது . அடுத்த வருஷம் புரட்டாசி மாதம் 
5 - ம் தேதி ஜன்ம நட்சத்திரம் வந்தது . உனக்குத் தாதா 
ஷஷ்ட்யப்த பூர்த்தி செய்து கொண்டாயே ! நட்சத்திரம் 
தான் முக்கியமா ? வருஷம் , மாதம் , தேதிதான் முக்கியமா ? 
என்றாள் . 


18 


{ 


லீலாவதி : எனக்கு மக நட்சத்திரம் . நான் பிறந்த 
பிரபவ வருஷம் வைகாசி மாதம் மக நட்சத்திரம் கூடிய 
தினத்தில் ஷஷ்ட்யப்த பூர்த்தி செய்து கொண்டேன். நீ 
கேட்பது என்ன என்பது எனக்குத் தெரிகிறது . 355 நாட் 
கொண்டது சாந்திரமானம் . இப்படி கணக்குப் பார்த் 
தால் 600 நாட்கள் குறைந்துவிடும் . இதைச் சாந்திரமான 
ரீதியிலும் ஒப்புக்கொள்வதில்லை . ஸௌரமானத்திற்கும் 
சாந்திரமானத்திற்கும் மாதம் தான் வித்தியாசம் வரும் , 
வருஷம் வித்தியாசப்படாது ; வருஷத்தின் 

பெயரும் 
மாறாது என்றாள் . 

தாதா : சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ஏன் 
ஒரே வேகமாக ஓடவில்லை . ? மற்ற க்ரஹங்கள் எல்லாம் 
ஒரே வேகத்தில் ஓடுகிறது . சந்திரன் வேகம் மாத்திரம் 
கண்டுபிடிக்க முடியவில்லையே ? என்றாள் . 

லீலாவதி : சந்திரன் தான் ப்ராணன் , அதன் வேகத் 
தைக் கண்டு பிடிக்கிறவர்கள் தான் பஞ்சாங்கம் கணித்து 
வருகிறார்கள் . அதுவும் கணக்காலேயே தான் கண்டுபிடிக் 
கப்படுகிறது . 55 நாழிகையிலிருந்து 65 நாழிகைவரை 
நட்சத்திரத்தில் 14 நாட்கள் சந்திரன் ஏறும் . 65 நாழிகையி 
லிருந்து 55 நாழிகை வரை 14 நாட்கள் சந்திரன் குறையும் . 
இதன் கணக்குகளை நன்றாகத் தெரிந்தவர்களையே ஜோசி 
யர் என்கிறோம் என்றாள் . 

லீலாவதி : சந்திரன் வேகமாக ஓடுவதையும் , மெது 
வாக ஓடுவதையும் எப்படி கவனித்தாய் ? 

தாதா : கார்த்திகை நட்சத்திரம் இரவு 8 - மணிக்கு 
ஆரம்பமாயிற்று . வானத்தில் சந்திரனை கார்த்திகை கூட் 
டத்தோடு கவனித்தேன் . மறுநாள் இரவு 10 - மணிவரை 
கார்த்திகை- என்று பஞ்சாங்கத்தில் போட்டிருந்தது . 
வானத்தில் சந்திரனைப் பார்த்தேன் . 10 -மணிக்குமேல் 
ரோஹிணிக் கூட்டத்தில் சந்திரன் ஊர்ந்தது . கார்த்திகை 
நட்சத்திர நீளம் தெரிந்துகொண்டேன் . இதே கார்த்திகை 
யில் மறு வருஷத்தில் சந்திரன் இரவு 6 - மணிக்கு வந்தது . 
மறுநாள் இரவு 6 -மணிக்கு ரோஹிணியில் ஊர்ந்தது . 
இதனால் ஒரே நட்சத்திரத்தில் சந்திரன் வேகமாகவும் மெது 
வாகவும் ஊர்ந்து செல்லும் என்று தெரிந்து கொண்டேன் . 
நட்சத்திர நீளம் ஒன்றுதான் . 

நாட்டார்கள் 


. 


மேல் 


19 


இதற்கு சில சமயம் பூமி சந்திரனை வேகமாகவும் மெதுவாக 
வும் இழுக்கலாம் என்றுதான் சொல்லவேண்டும் இதன் 
காரணத்தைச் சொல் என்றாள் . 


சுவாஸ 


லீலாவதி : நட்சத்திரம் ஒன்று 800 

நீளம் . 
ஒரு மனிதன் தினம் 21,600 சுவாஸங்கள் விடுகிறான் . சில 
வேகமாகவும் மெதுவாகவும் விடப்படுகிறது . சுவாஸம் 
பலத்தை குறிக்கிறது . வானத்திலும் சந்திரனால் சுவாஸம் 
காட்டப்படுகிறது .. 

லீலாவதி : வானத்தை சுவாஸ நீளத்தில் பிரித்துச் 
சொல் ? சந்திரன் பலத்தையும் சொல் ? 


தாதா : வான வட்டத்தில் 12 ராசிகள் , 27 நட்சத்திரங் 
கள் , 108 பாதங்கள் , 3,600 விநாடிகள் , 21,600 சுவாஸங் 
கள் என்பது பிரிக்கப்படுகிறது . சந்திரன் எந்த நட்சத் 
திரத்தில் இருந்தாலும் அண்டத்தின் தற்கால நிலையைச் 
சொல்லலாம் . அண்டத்தின் சர்வ சுவாஸங்களும் சந்திர 
னால் ஒன்றாக்கப்படுகிறது என்றாள் . 

லீலாவதி - சுவாஸத்தின் ஆராய்ச்சியைச் சொல் ? 

தாதா : ஒரு மனிதன் 21,600 சுவாஸங்கள் விட்டால் . 
1 நாளாகிறது என்று சொல்லியிருக்கிறாய் . சூரியன் ஒரு 
நாழிகையில் ஒரு சுவாஸ நீளம் வான வட்டத்தில் செல்லு 
கிறது . ஒரு நாளில் அதாவது 60 நாழிகையில் 60 சுவாஸ 
நீளம் மேற்கிலிருந்து கிழக்கே ஊர்ந்து வருகிறது . ஒரு 
வருஷத்தில் 360 நாளில் 21,600 சுவாஸமுள்ள 27 நட்சத் 
திரங்களிலும் சூரியன் ஊர்ந்து வருகிறது . ஒரு நாளை ஒரு 
சுவாஸமாக எண்ணும்போது நா . 360X வ . 60 = 21600 
நாட்கள் . 60 வருஷமாக உள்ள ஒரு நாளைக் குறிக்கிறது 
என்றாள் . 

லீலாவதி : ஒரு சுவாஸத்தில் ஒவ்வொரு மனிதனும் 
தனக்கு எவ்வளவு சுவாஸ நீளம் ரத்த ஓட்டத்திற்காக 
உபயோகப்படுத்திக் கொள்ளுகிறான் ? 

தாதா : உத்திராயணம் என்பது உள்ளே இழுக்கப் 
படும் சுவாஸத்தின் - பாகம் : தட்சிணாயணம் வெளியே 
வரும் , சுவாஸம் என்று சொல்லியிருக்கிறாய் ? உத்திராய 


20 


ணத்திற்கு 187 நாட்கள் . தட்சிணாயத்திற்கு 178 நாட் 
கள் : 

* = 1 சுவாஸ நீளம் சரீர ரக்ஷத்திற்காகத் தங்கு 
கிறது . சரீர ரத்த ஓட்டமும் ரத்தத்தில் மிதக்கும் நவக்ரஹ 
அணுக்களும் சுவாஸத்தையே நம்பி 

நம்பி வாழ்கிறது 
என்றாள் . 


1 


40 


லீலாவதி : உன் நட்சத்திரத்தில் நவக்ரஹங்கள் வருங் 
காலத்தில் வானத்தை கவனித்திருக்கிறாயா ? 

தாதா : என் நட்சத்திரத்தில் எந்த க்ரஹம் வந்தாலும் 
வானத்தில் பார்த்து தெரிந்துகொள்வேன் . பிறகு அந்த 
க்ரஹங்களை உத்தேசித்து கோவிலுக்குப் போய் நவக்ர 
ஹத்தையும் ப்ரதட்சிணம் செய்து வருகிறேன் என்றாள் . 

லீலாவதி : கலியுக ஆரம்பத்தை எப்படி வர்ணிக் 
கிறாய் ? 

தாதா : ஆரம்பத்தை முதல் சுவாஸத்தில் ஆரம்பிக் 
கிறேன் . அச்வதி முதல் பாதம் 200 சுவாஸ நீளம் . முதல் 
சுவாஸத்தில் கேது யிருந்தது . பிறகு ரேவதி 4 ம் பாதத் 
தில் ஊர்ந்தது . முதல் சுவாஸத்தில் அச்வதி முதல் பாதத் 
தில் சூரியன் , சந்திரன் , செவ்வாய் , புதன் , வியாழன் , 
வெள்ளி , சனி இவைகள் இருந்து ஊர்ந்தது . ராகு சித்திரை 
400 வது சுவாஸத்தில் இருந்தது . இதுவே யுக ஆரம்பத் 
தின் வர்ணனை . விதை முளைக்கும்போது மேல் தோல் 
நழுவுகிறது . அதன் பிறகு தலை நிமிர்ந்து இலைவிட்டு 
கிளை உண்டாகி புஷ்ப்பித்து , காய்த்து பழுக்கிறதல்லவா ? 
இப்படியே கேது தோலாகவும் , ராகு வேராகவும் , மற்றக் 
க்ரஹங்கள் செடியாகவும் , யுக ஆரம்பத்தை வர்ணிக் 
கிறேன் . வித்திலிருந்து மரம்போல் யுகம் என்றாள் . 

லீலாவதி : 8 க்ரஹங்களும் , கலி 5040 - தாவது வருஷத் 
தில் அச்வதி நட்சத்திரத்தில் சேர்ந்து காணப்பட்டதா ? 

தாதா : 8 க்ரஹங்களும் அச்வதியில்தான் சேரவேண் 
டும் . ஆனால் ஒரே நாளில் 8 க்ரஹங்களும் சேரவில்லை . 
ஒரே நாளில் சேர்ந்தால் அண்டம் வெடித்துவிடும் . அல்லது 
சுத்த ஜல ப்ரளயமாக ஆகிவிடும் அல்லது சுத்த சூன்ய 

இருக்கும் என்று சொல்லியிருக்கிறாய் .. இதற்கு 
வாக்கியமும் சொல்லியிருக்கிறாய் என்றாள் . 


மாக 


21 


லீலாவதி : க்ரஹங்களின் வேகத்தைச் சொல் ? 


தாதா : சந்திரன் 360 டிகிரியுள்ள 27 நட்சத்திரங்களில் 
27 நாள் 8 - மணியில் ஓடி வருகிறது . செவ்வாய் 1 வருஷம் 
8 மாதத்தில் ஓடி வருகிற 

ஓடி வருகிறது . புதன் ஒரு வருஷத்தில் ஓடி 
வருகிறது . வியாழன் 12 வருஷத்தில் ஓடி வருகிறது . 
வெள்ளி ஒரு வருஷத்தில் ஓடி வருகிறது . சனி 30 வருஷத் 
தில் ஓடி வருகிறது . ராகு , கேது 18 வருஷத்தில் ஓடி 
வருகிறது . 

லீலாவதி ; நேராக ஓடிவரும் க்ரஹங்களைச் சொல் ? 

தாதா : சந்திரனும் , சூரியனும் நிற்காமல் நேராக ஓடி 
வருகிறது . 

லீலாவதி : அப்ர தட்சிணமாக ஓடிவரும் க்ரஹங்களைச் 
சொல் ? 

தாதா : ராகுவும் , கேதுவும் எதிராகவும் நிற்காமலும் 
ஊர்ந்து வருகிறது . 
லீலாவதி : வக்ரமாக 

ஓடிவரும் க்ரஹங்களைச் 
சொல் ? 


தாதா : செவ்வாய் , புதன் , வியாழன் , வெள்ளி, சனி 
இவைகள் வக்ரித்து வருகிறது . 

லீலாவதி : வக்ரகதி வானத்தில் எப்படித் தெரிகிறது ? 

தாதா : நான் அடிக்கடி க்ரஹங்களை வானத்தில் பார்த் 
ததில் சுக்கிரனைக் கொண்டும் , புதனைக் கொண்டும் வக்ரகதி 
யைத் தெரிந்து கொண்டேன் . சூரியனுக்கு முந்தியும் 
பிந்தியும் புதனும் , சுக்ரனும் தெரிகிறது . சூரியன் தினம் 
1 ° டிகிரி வேகம் , புதன் 1 டிகிரி வேகம் , சுக்கிரன் 1 டிகிரி 
வேகம் . இதனால் புதனும் , சுக்கிரனும் வானத்தில் தெரியக் 
கூடாது . சுக்கிரோ தயத்தை கிழக்கிலும் , மேற்கிலும் 
பார்க்கிறோம் . 

புதனும் 

இதேமாதிரிதான் தெரிகிறது . 
சந்திரனைப்போல வேகமாகவும் , மெதுவாகவும் ஓடுகிறது 
என்பதும் இல்லை. சுக்கிரன் அனுஷத்தில் 1 , 2 , 3 , 4 
என்ற பாதத்தில் ஓடுகிறது . பிறகு அனுஷம் 4 , 3 என்ற 
பாதங்களில் திரும்பி வந்து விடுகிறது . புதனும் இப்படியே 
காணப்படுகிறது இதை வக்ரகதி என்கிறோம் . 


22 . 


லீலாவதி : வக்ரகதி ஏற்படுவதின் காரணம் என்ன ? 

தாதா : வக்ரகதியை அண்டத்தை ஒரே புருஷனாக 
நினைத்து புருஷனுக்கு சரீரத்தில் பித்தம் , வாதம் , கபம் , 
சிலேஷ்மம் ஒவ்வொரு நாளும் ஒரேமாதிரியா யிருந்தாலும் 
ஏதாவது சரீர கோளாறினால் கபமோ, பித்தமோ 

ஏறு 
வதுபோல வக்ரகதிக்குக் காரணம் என்று சொல்லியிருக் 
கிறாய் . மேல் நாட்டார்கள் ராசி வீதியில் வக்கரமாகத் 
தெரியும் க்ரஹங்களை " மூலையில் " என்று ஒரு காரணம் 
சொல்லுகிறார்கள் . 

லீலாவதி : வக்ரகதி உள்ள ஐந்து க்ரஹங்களும் எவ்வ 
ளவு நாள் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி ஊர்ந்து வரு 
கிறது ? வக்ரகதியில் எவ்வளவு நாள் கிழக்கிலிருந்து 
மேற்கே ஊர்ந்து செல்கிறது ? 

தாதா : செவ்வாய் 760 நாட்கள் மேற்கிலிருந்து கிழக்கு 
நோக்கி வருகிறது . வக்ரகாலத்தில 61 நாட்கள் கிழக்கி 
லிருந்து மேற்கே செல்கிறது . புதன் 120 நாட்கள் மேற்கி 
லிருந்து கிழக்கே ஊர்ந்து வருகிறது . வக்ர காலத்தில் 
21 நாட்கள் கிழக்கிலிருந்து மேற்கே செல்லுகிறது . 
400 நாட்கள் மேற்கிலிருந்து கிழக்கே ஊர்ந்து வருகிறது . 
வக்ரத்தில் 121 நாட்கள் கிழக்கிலிருந்து மேற்கே செல்கிறது . 
சுக்கிரன் 580 நாட்கள் மேற்கிலிருந்து கிழக்கே ஓடி வரு 
கிறது . 53 நாட்கள் கிழக்கிலிருந்து மேற்கே செல்லுகிறது . 
சனி 377 நாட்கள் மேற்கிலிருந்து கிழக்கே ஊர்ந்து 
வருகிறது . வக்ர காலத்தில் 128 நாட்கள் கிழக்கிலிருந்து 
மேற்கே செல்கிறது என்றாள் . 

லீலாவதி / காலத்தை எப்படி அளப்பது ? 
தாதா : காலத்தை ஜலத்தாலேயே 

அளந்ததாகச் 
சொல்லியிருக்கிறாய் . .ஒரு சட்டியில் ஆணியால் துவாரம் 
செய்யவேண்டும் . அண்டா 

துவாரமுள்ள 
சட்டியை மிதக்கவிட வேண்டும் , துவாரத்தின் வழியாக 
சட்டியில் ஜலம் நிரம்பிவிடும் . ஜலம் நிறம்பும் காலம் 
நாழி எனப்படும் . இப்பொழுதும் சட்டியை நாழி என்கி 
றோம் . நாழிகையைக் குறிப்பதால் நாழி என்று சட்டிக் 
குப் பெயர் வந்தது . 

லீலாவதி : கால ஜலத்தின் விசேஷம் என்ன ? 


குரு 


ஜலத்தில் 


23 


தாதா : கால ஜலம் அல்லது நதி எனப்படும் . 
என்றால் அதில் சின்னமீன் , பெரிய மீன் , மீன் முட்டைகள் , 
முதலைகள் எல்லாம் இருக்கும் என்றாள் . 

லீலாவதி : வானத்தில் கால நதியை எப்படி வர்ணிப் 
பாய் ? 

தாதா : காலம் நதிபோல் கிழக்கிலிருந்து மேற்கே ஓடு 
கிறது . சூரியன் கால நதியில் திமிங்கலம்போல எதிர்த்து 
ஓடுகிறது . சந்திரன் ஓடம்போல எதிர்த்து ஓடுகிறது . வக்ர 
க்ரஹங்கள் பெரிய மீன் விசேஷங்கள் போல எதிர்த்து 
நீந்துகிறது , எதிர்த்து நீந்துவதால் சிரமம் ஏற்படுகிறது . 
சிரமத்திற்க்காக நிற்கிறது . அந்த சமயத்தில் நதியால் 
இழுத்துப்போவது போல வக்ரகதி ஏற்படுகிறது . ச்ரமம் 
தணிந்து மறுபடியும் நீந்துவதுபோல வக்ர காலத்திற்குப் 
பிறகு க்ரஹங்கள் காணப்படுகிறது . இதுவே காலநதி 
யின் வர்ணனை என்றாள் , 

லீலாவதி : சந்திரனை ஓடம் என்று வர்ணித்தது 
பொருத்தமா ? 

ஜல ஜந்துவாகவே சொல்லேன் ? 
தாதா : நட்சத்திரங்களை மீன் முட்டைகள் என்பதும் 
வக்ரிக்கும் க்ரஹங்கள் மீன்கள் என்பதும் சூரியனை திமிங் 
கலம் என்பதும் நதியால் தானே வர்ணிக்கப்பட்டது . நதி 
என்றால் நாவம் இருக்கத்தான் வேண்டும் என்று சொல்லி 
யிருக்கிறாய் . நாவம் என்றால் ஓடம் . ஆகாசத்தில் நதியாக 
பாவிக்கும் குணம் வரும்போது சந்திரனை ஓடமாகத்தான் 
பாவிக்கும்படி தோன்றுகிறது என்றாள் . 

லீலாவதி : ஒரு நட்சத்திரத்தில் நாலு க்ரஹங்களைப் 
பார்த்திருக்கிறாயா ? 

தாதா : மக நட்சத்திரத்தில் நான்கு க்ரஹங்களைப் 
பார்த்திருக்கிறேன் . சிம்ம ராசியில் மக நட்சத்திரம் இருக் 
கிறது . ஒருநாள் விடியற்காலையில் மக நட்சத்திரத்தில் 
சந்திரன் , சுக்கிரன் , செவ்வாய் , குரு , இந்த நான்கும் கிழக் 
கில் தெரிந்தது . சந்திரன் பூமிக்கு சமீபம் என்றும் குரு 
பூமிக்கு தூரம் என்பதும் வானத்தில் வித்தியாசமாகத் 
தெரியவில்லை . மேல் நாட்டார்கள் சில க்ரஹங்கள் 
பூமிக்கு சமீபம் என்றும் சில க்ரஹம் தூரத்தில் இருக் 


24 


மக 


கிறது என்று சொல்லுகிறார்கள் . நாம் அப்படி நினைக்கவே 
யில்லை ! நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் ஊரும் 
க்ரஹம் முந்தியும் இரண்டாம் பாதத்தில் ஊரும் க்ரஹம் 
பிந்தியும் வானத்தில் உதயமாகிறது என்றாள் . 

லீலாவதி : நமக்கும் மேல் நாட்டாருக்கும் வருஷம் 
எண்ணுவதில் எப்படி வித்தியாசம் ? 

தாதா : நாம் கலி பிறப்பிலிருந்து எண்ணுகிறோம் . 
மேல் நாட்டார்கள் கி.பி. 1947 என்கிறார்கள் . கிறிஸ்து 
பிறந்ததிலிருந்து என்று அர்த்தம். அதற்கு முந்தின 
காலத்தை எண்ணும்போது பி . ஸி . என்பார்கள் . பி . ஸி . 
கலி 3000 வருஷம் வரைதான் ஒப்புக்கொள்ளுகிறார்கள் 
5048 என்பதை குறிப்பாகச் சொல்லுகிறோம் என்றாள் . 

லீலாவதி : மேல் நாட்டார்கள் வருஷ ஆரம்பத்தை எப் 
படி ஆரம்பிக்கிறார்கள் ? நாம் யுக ஆரம்பத்திற்கு திதி , 
வாரம் , நட்சத்திரம் , க்ரஹங்கள் சேர்க்கை எல்லாவற்றை 
யும் சேர்த்துச் சொல்லவேண்டி யிருக்கிறதே ? என்றார் . 

தாதா : ஆதியில் ரோம் நகரத்தில் வருஷத்தை கண்டு 
பிடித்தார்களாம் . ஐரோப்பாவில் ரோம் நகரம் இருக் 

நாம்கூட மத்திய ஆசியாவிலிருந்து இந்தியாவுக்கு 
வந்ததாகச் சொல்லுகிறார்கள் , நமது தேசத்தில் தீக்ஷிதர் 
களுக்கு எவ்வளவு கௌரவமோ அதேபோல ரோம் நகரத் 
திலும் பாதிரிகளுக்கு கௌரவம் . பூமி ஓடுகிறது , சுற்று 
கிறது என்பது கி . பி . 1700 வருஷங்களுக்குப் பிந்தியது . 
பூமி ஓடுகிறது என்பதை அந்தக் காலத்துப் பாதிரிக 

களும் 
ஒப்புக் கொள்ளவில்லை . பாதிரிகளும் நட்சத்திரத்தைக் 
கொண்டோ , சந்திர , சூரியர்களைக் கொண்டோ வருஷ 
ஆரம்பத்தைச் சொல்லியிருக்கலாம் . அவர்களும் நம்மைப் 
போலவே ஏழு கிழமைகளைச் சொல்லுகிறார்கள் . ஞாயிறு , 
திங்கள் , Sun , Moon , என்ற 

கிழமை 

தேவதைகளும் , 
ஒன்றையே குறிக்கிறது . 12 மாதங்களுக்கும் பெயர்கள் 
உண்டு. 28 தேதி , 30 தேதி , 31 தேதி என்ற வித்தியாசமும் 
நமக்கு இருப்பதுபோல இருக்கிறது . மாதப் பிறப்பும் , 
வருஷப் பிறப்பும் சேர்ந்து வரவில்லை . நாம் வருஷத்திற்கு 
12 நிமிஷம் சேர்த்துச் சொல்லுகிறோம் . மார்கழிமாத 
முதல் தேதியே ஜனவரியாக ஆரம்பத்தில் இருந்திருக்க 


கிறது . 


25 


லாம் . 


கிறது . 


120 வருஷத்திற்கு ஒருநாள் 
1257 5: 16:20 = இப்பொழுது மார்கழி 17 ந் தேதியிலோ 
18 ந் தேதியிலோ ஜனவரி பிறக்கிறது .. நாம் மத்திய 
ஆசியாவிலிருந்து வந்ததாக பால கங்காதரதிலக் என்பவர் 
ஒப்புக் கொள்ளுகிறாராம் . வருஷ ஆரம்பத்திற்கோ யுக 
ஆரம்பத்திற்கோ க்ரஹங்களைக்கொண்டு சொல்லுவதே 
மேலாகும் என்றாள் . 


லீலாவதி : நட்சத்திரக் கூட்டங்களுக்கு 

பைசாசக் 
கூட்டம் என் றும் சொல்லுவார்கள் என்றாயே அதைச் 
சொல் ? 


தாதா : பாலைவன ப்ரதேசத்தில் இருப்பவர்களுக்கு 
நட்சத்திரக் கூட்டங்கள் நன்றாகத் தெரியும் . பாலைவன 
ப்ரதேசத்தில் இருப்பவர்கள் இரவு நேரங்களில் தான் 
ப்ரயாணம் செய்ய முடியும் . நட்சத்திரக் கூட்டங்களை 
அடிக்கடி பார்ப்பதால் , நாம் ராசி சொல்வதுபோல , கரடி 
நட்சத்திரக் கூட்டம் என்றும் , அறியாத சிறு பெண்ணை 
பிசாசு அழைக்கிறது , என்ற நட்சத்திரக் கூட்டத்தையும் , 
தங்கள் பாஷைகளில் கதை சொல்வதற்கு ஆதாரமாக 
வைத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்றாள் . 


லீலாவதி : ஸப்தரிஷிக் கூட்டத்தை வானத்தில் எப்ப 
டிப் பார்ப்பது ? 


தாதா : சந்திரன் , ரேவதி நட்சத்திரத்தில் ஊர்ந்து 
தலைக்கு நேராக வரும்போது 30 டிகிரி வடக்கில் கிழக்கு 
மேற்காக , ஏழு நட்சத்திரங்கள் 

தெரிகிறது . இதற்கு 
ஸப்தரிஷிக் கூட்டம் என்று பெயர் . ஸப்தரிஷிக் கூட்டம் 
மங்கலாகவே தெரிகிறது என்றாள் . 


மண்டலம் 


லீலாவதி : ஸப்தரிஷி 
கிறது ?. 


எவ்விடத்திலிருக் 


தாதா : ஸப்தரிஷி மண்டலம் மக நட்சத்திரத்திற்கு 
வடக்கில் காணப்படுகிறது . சிம்ம ராசியிலிருந்து விருச்சிக 


4 


26 


ராசிவரை நீண்டு காணப்படும் . இதில் தான் துருவனும் 
அருந்ததியும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாய் . 
ஸப்தரிஷி மண்டலம் சிம்மராசி உதிக்கும்போது வட 
கிழக்கில் உதயமாகிறது . துலாராசி தலைக்கு நேராக 
வரும்போது 30 டிகிரி வடக்கில் இருக்கிறது . விருச்சிகராசி 
அஸ்தமிக்கும்போது வடமேற்கில் ரிஷி மண்டலம் அஸ்த 
மிக்கிறது என்றாள் . 


லீலாவதி : திரிசங்குக் கூட்டம் எவ்விடத்தில் இருக் 
கிறது ? 


தாதா : திரிசங்கு நட்சத்திரம் தலைகீழாகவும் தெற் 
கிலும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறாய் . குறிப்பாக 
இடத்தைச் சொல்லவில்லை . 


லீலாவதி : அகஸ்திய நட்சத்திரம் எங்கே இருக்கிறது ? 
அதன் உதய அஸ்தமானத்தைப்பற்றிச் சொல் ? 


யன் மி . 


தாதா : அகஸ்திய நட்சத்திரம் மிதுன ராசி கடைசியி 
லிருக்கிறது , வைகாசிமாதக் கடைசியில் அஸ்தமனம் . சூரி 

மிருகசீர்ஷத்தில் ஊர்ந்து வரும்போது அஸ்தமனம் . 
இரவில் புனர்பூச நட்சத்திரம் தலைக்கு நேராக வரும் 
போது தெற்கில் இரண்டு நட்சத்திரங்கள் ப்ரகாசமாகத் 
தெரிகிறது . ஒன்று தலைக்கு நேராக " 90 ° டி 

டிகிரிக்கு 
தெற்கில் 30 வது டிகிரியிலும் மற்றொன்று 65 வது டிகிரி 
யிலும் இருக்கிறது . தெற்கு 30 வது டிகிரியில் இருக்கும் 
நட்சத்திரம் 10 மணி காலம் தெரிகிறது . தெற்கு 65 வது 
டிகிரியில் இருப்பது 8 மணி காலம் இரவில் தெரிகிறது . 
திருவாதிரை நட்சத்திரவீதி 187 ° டிகிரி நீளம் . ஹஸ்த 
நட்சத்திரவீதி 180 ° டிகிரி நீளம் . 

பூராட நட்சத்திரவீதி 
173 டிகிரி நீளம் . அகஸ்திய நட்சத்திரம் பூராடவீதிக்குத் 
தெற்கிலிருப்பதால் , நாழிகையான உதயமும் சீக்கிரமான 
அஸ்தமனமும் ஏற்படுகிறது என்றாள் . 

லீலாவதி ; நீயாகக் கண்டுபிடித்த நட்சத்திரத்தைப் 
பற்றி குறிப்பிடு ? 


27 


தாதா : 27 நட்சத்திரங்களையும் வானத்தில் ஊஹித் 
திருக்கிறேன் . அதில் சுவாதி நட்சத்திரம் நல்ல ப்ரகாசம் . 
ஜோதி என்று சொல்லியிருக்கிறாய் , ஜோதி என்றால் தீபம் . 
தீபம் ஏற்றி வைத்ததுபோல வானத்தில் காணப்படுகிறது . 
க்ரஹம்போல் ஒத்தையாகத் தெரிகிறது . சுவாதியில் 
சந்திரன் , ஊர்ந்து வரும்போது 20 டிகிரி வடக்கில் ஜோதி 
தெரிகிறது என்றாள் . 


லீலாவதி : வானத்தில் மகவோட்டத்தை கவனித்திருக் 
கிறாயா ? 


தாதா : மக நட்சத்திரத்தில் ஐந்து நட்சத்திரங்கள் 
குறிப்பிடப்படுகிறது . இதன் மத்தியில் சந்திரன் ஊர்ந்து 
வரும்போது தெற்கு , வடக்கு நட்சத்திரங்களின் நடுவில் , 
1 , 2 , 3 , 4 என்று , மத்தியில் சந்திரன் காணப்படும் . இதுவே 
மக வோட்டம் என்றாள் , தாதாவும் , லீலாவதியும் வான 
வீதியைப் பேசி முடித்தார்கள் . 


எடுத்துப் 


லீலாவதி : தாதாவின் சில குறிப்புகளை 
படிக்கிறாள் : 


1. அண்டம் : நாம் வசிக்கும் பூமிக்கு அண்டம் என்று 
பெயர் . அண்டம் என்றால் முட்டை . வாத்து முட்டை , 
கோழி முட்டைபோல பூமியும் உள்ளது . முட்டைக்கு உயிர் 
இருப்பதால் அதனுள் உள்ள குஞ்சு உயிரோடு இருக்கிறது . 
இந்த உபமானத்தைக்கொண்டு பூமி அண்டம் எனலாம் . 
பூமி விஷ்ணுவின் வயிற்றுக்குள் இருக்கிறது . வயிற்றுக் 
குள் இருப்பதால் அண்டம் என்கிறார் சிலர் . முட்டைக் 
குள்ளே குஞ்சு இருக்கிறது . மேலே மூடிக்கொண்டிருப்ப 
தென்ன ? மாவு பதார்த்தம் போலும் , உருண்டையாயும் , 
மிருதுவாயும் , ஓடு போலவும் மூடிக்கொண்டிருக்கி . 
உள்ளேயிருக்கும் குஞ்சுவுக்கு வேண்டியஉணவு , உஷ்ணம் , 
வாயு அணுக்கள் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டிருப்ப 
தாகத் தெரிகிறதல்லவா ? அதே போல பூமியானது குஞ்சு 
போலவும் , ஆகாயமானது 

" நட்சத்திரங்கள் நவக்ரஹங் 
கள் சேர்ந்து மேல் ஓடு போலவும் அண்டமாக கருதப் 
படுகிறது . இந்த அண்டத்தை நாம் எப்படி நினைக்கிறோம் . 


28 


சமுத்ரமும் பூமியும் சேர்ந்து அண்டம் என்கிறோம் . சமுத்ர 
பாகம் ஜாஸ்தி என்றும் பூமி பாகம் குறைச்சல் என்றும் 
நினைக்கிறோம் . சமுத்ரத்தில் பூமி உண்டானதா ? பூமியில் 
பெய்த மழையால் சமுத்ரம் உண்டானதா ? என்று கவனித் 
தால் முடிவு கிடைக்கவில்லை. சமுத்ரத்தில் பூமி உண்டா 
காது ? வெறும் மண்ணில் ஜலம் எப்படி உண்டாகும் . 
ஆகையால் அண்டம் என்பது பஞ்சபூத ஐக்யம் . தாதா 
பூமி உண்டானதின் ஆராய்ச்சியை கவனிக்கிறார் . 


2. அண்டத்தின் அதிசயம் : பூமியில் மலைகள் காணப் 
படுகிறது . நமது தேசத்தில் நெருப்பு மலை கிடையாது . 
சில தேசங்களில் நெருப்புமலை இருக்கிறது . 

எரிமலை 
என்று பெயர் . எரிமலையிலிருந்து நெருப்புக் குழம்பு ஓடி 
வருகிறது . பூமிக்குள் நெருப்பு இருப்பதால் கல்லும் , மண 
லும் குழம்பாக ஓடி வருகிறது . அண்டத்தில் பனிமலைகள் 
இருக்கின்றன. கங்காநதி பனிமலையிலிருந்து ஜலம் வற்றா 
மல் பெருகிஓடி சமுத்திரத்தில் விழுகிறது . பனிக்கி ஹிமம் 
என்று பெயர் . ஹிமயமலையில் பனிக்கட்டி பூமியிலிருந்து 
நெருப்புக் குழம்பு வருவதுபோல எண்ணுவதில்லை . சமுத்ர 
ஜலம் வற்றி மேகமாக மாறி மலையில் படிந்து , பனிக்கட்டி 
யாக மாறி , கங்கையில் ஜலமாக ஓடிவந்து சமுத்ரத்தில் 
விழுகிறது என்று எண்ணுகிறோம் . முதலில் சமுத்ரமா ? 
பனிமலையா ? இதுவும் பஞ்சபூத அண்டத்தில் ஓர் அதிசயம் . 


3. பூமியின் மத்திய ரேகையிலிருந்து 60 டிகிரி 
வடக்கேயும் , தெற்கேயும் பனி ஜாஸ்தி . இதுவும் ஓர் 
அதிசயம் . 


4 . 

பஞ்ச பூத ஐக்யம் அண்டம் , 1. ஆகாயம் , ஒன்று 
மில்லாத இடம் ஆகாசம் . ஆகாசத்தில் வாயு நிறைந்துயிருக் 
கிறது . ஆகாசத்தில் மேகம் ஓடுகிறது . ஒன்றும் இல்லாத 
ஆகாசத்தில் மேகம் ஓடுவதால் மேகத்தை காற்றுத் தள்ளு 
கிறது . வாயு 2. 1 ஆகாசம் . 2 காற்று . 3 மேகம் . மேகம் 
ஜலத்தோடு கூடியது . இரண்டு மேகம் ஒன்றோடொன்று 
இழைவதால் ப்ரகாசம் உண்டாகிறது . ப்ரகாசம் , ஜ்வாலை , 

மேகத்தில் அக்நி 3 வதாக எண்ணப்படுகிறது . 
இடிக்குப் பிறகு மழை உண்டாகிறது . மேகம் இழைவ 
தால் அக்கி குழம்பு பூமியில் விழுகிறது . இதற்கு அசனி 


அக் . 


29 


என்று பெயர் . அக்நிக் குழம்பை ஜலம் என்று இவ்விடத் 
தில் சொல்லப்படுகிறது . 4 ஜலம் . ஜலத்தில் பூமி உண்டா 
கிறது . பூமியின் தன்மை என்ன ? உலோக வகைகளோடு 
கூடியது பூமி . அக்நிக் குழம்பில் உண்டானது இரும்பு . 
உலோகவகை. இதுவே ஜலத்தில் பூமி உண்டாயிற்று 
என்று ஊஹிக்கப்பட்டது . 


5. வேதத்தில் அண்ட உற்பத்தி . ப்ரளயத்திலிருந்து 
அண்டம் உண்டாயிற்று என்கிறார்கள் வேதம்படித்தவர்கள் 
ப்ரளயம் என்றால் என்ன ? ப்ரளயத்தை ஜலமயம் என்கி 
றார்கள் . எங்கு பார்த்தாலும் ஜலமாக இருந்தால் செடி 
கொடி எல்லாம் அழுகிவிடும் . கிராம்ய பசுக்களும் ஆரண்ய 
பசுக்களும் ஜலத்தில் அமிழ்ந்துவிடும் , மனிதர்களும் ப்ரள 
யத்தில் மூழ்கிவிடுகிறார்கள் . இந்த தன்மை உள்ள ஜலத் 
தில் எது முதலில் காணப்படுகிறது . தாமரை இலை ஜலத் 
தின் மேல் முதன் முதலில் காணப்படுகிறது . தாமரை 
இலை மேல் அண்டம் உண்டாயிற்று ? எப்படி ? ஜலத்தில் 
தாமரை உண்டாகிறதல்லவா ? தாமரைக் கொடியை அனு 
சரித்து ஜலத்தின் கீழே போனால் தாமரைக் கிழங்கும் மண் 
ணும் காணப்படுமல்லவா ? அந்த மண்ணை தாமரை இலை 
மேல் வைத்து அண்டத்தை உண்டு பண்ணினார் ப்ரம்மா . 
மஹாவிஷ்ணுவின் தொப்புளில் தாமரைக்கொடி உண் 
டாகி அதில் ப்ரும்மா இருப்பதை விஷ்ணு ஆலயங்களில் 
பார்க்கிறோமல்லவா ? இதைப்போலவே அண்டத்தை 
வேதத்தில் கல்பனை செய்திருக்கிறது . 


6. சூரியனின் பின்னம் அண்டம் . சூரியன் உஷ் 
ணத்தோடு கூடிய பெரிய அண்டம் . அதிலிருந்து தெரித்து 
வந்த பாகமே இந்த பூமி . அனேக ஆயிர வருஷங்களுக்கு 
முந்தி தெரித்து வந்துவிட்டது . சில ஆயிர வருஷங்களுக்கு 
முந்திதான் குளிர்ந்தது . அதன் பிறகு நதிகளும் மலை 
களும் சமுத்ரமும் உண்டாயிற்று என் கிறார்கள் சில மேல் 
நாட்டு ஆராய்ச்சிக்காரர்கள் , 


. 


7. கிரஹங்கள் அண்டங்கள் . 1 பூமி . 2 சந்திரன் 
3 -செவ்வாய் . 4 புதன்.- 5 வியாழன் . 6 வெள்ளி, 7. சனி . 
இந்த ஏழுக்ரஹங்களும் சூரியனைச் சுற்றுகிறது . 


30 


ஸப்த க்ரஹங்களிலும் மலை , நதி , சமுத்ரம் மனிதர்கள் எல் 
லாம் இருக்கின்றன . பூமி க்ரஹங்கள் போல ஓடுகிறது 
என்று எண்ணுபவர்களும் , ஏழு பூமி விசேஷம் என்று 
எண்ணுகிறவர்களும் , 7 

என்று நினைக் 
கிறார்கள் . 


அண்டங்கள் 


8 . நட்சத்திரங்கள் அண்டங்கள் . நட்சத்திரம் ஒவ் 
வொன்றும் பெரிய அண்டம் . இந்த பூமிக்கு அநேக மைல் 
கள் தூரத்திலுள்ளது . நாம் வசிக்கும் அண்டத்தில் 
காணப்படும் சர்வ வஸ்துக்களும் அவைகளிலும் இருக்க 
லாம் . இப்படி சில மேல் நாட்டு விக்ஞானிகள் . 


9. மூன்று லோகங்கள் . பூலோகம் , புவர்லோகம் , 
ஸுவர்லோகம் , மூன்றும் வேதத்தில் குறிக்கிறது . 
பூ லோகம் பூமியை குறிக்கிறது . புவர்லோகம் வாயு 
மண்டலத்தை குறிக்கிறது . ஸுவர்லோகம் நட்சத்திரத் 
தின் இருப்பிடத்தையும் நவக்ரஹங்களையும் குறிக்கிறது . 
பூமியை அனுசரித்தே அண்டங்கள் . நட்சத்திரத்தையும் 
ராசியையும் நவக்ரஹத்தையும் வேதம் சொல்லுவதால் 
ஆகாயத்தைப் பார்த்தே வேதம் சொல்லப்பட்டது . அண் 
டத்தின் பெருமையே வேதம் . தாதாவின் அண்டத்தின் 
குறிப்பு முடிந்தது . 


ஆதி பாஷை : ஆதிகாலம் என்பது எது ? ஆரம்பம் 
எவர்களாலும் நிச்சயமாகச் சொல்லமுடியவில்லை . நமது 
தேசத்தில் வேத காலம் தான் ஆதிகாலம் என்கிறார்கள் . 
ஸம்ஸ்க்ருத பாஷையில் தான் வேதம் இருக்கிறது . 

ஸம்ஸ் 
கிருத பாஷையில் தான் புராண , இதிஹாச , ஜோதிஷங் 
கள் இருக்கின்றன . ஜோதிஷ சாஸ்திரத்தைக்கொண்டு 
ஒருவாறு ஆதிகாலத்தை ஊஹிக்கலாம் . அனேகம் பாஷை 
களில் வேத பாஷையும் புராண பாஷையும் தான் ஆதி 
பாஷையாகக் கொள்ளப்படுகிறது . வேத பாஷையில் 
ஆராய்ச்சி ஜாஸ்தியாக இருக்கிறது . 

. வேதம் என்பதை 
அனாதி என்கிறார்கள் . எந்தக் காலத்தில் வேதம் சொல்லப் 
பட்டது . எந்த ஊரில் முதலில் வேதம் படித்தார்கள் . 
எக் காலத்தில் வேதத்தைப் பரவச் செய்தார்கள் . இந்த 
விஷயங்கள் தெரியாததால் அனாதியான வேதம் என்றும் 


31 


அனாதிகாலமாக இருக்கிறதென்றும் சொல்லுகிறார்கள் . 
கங்கைக்கும் யமுனைக்கும் மத்தியிலுள்ள தேசத்தவர்களே 
முதன் முதலில் வேதத்தைச் சொன்னவர்களாகவும் படித் 
தவர்களாகவும் தெரிகிறது . ஆதிகாலம் என்பது கலி 
யுகத்திற்கு முந்தி என்று சேர்த்துக்கொள்ள முடியாது . 
கலியுக ஆரம்பமே ஆதிகாலம் . கலியுக ஆம்பத்திலிருந்து 
2,500 வருஷங்களுக்குப் பிறகு புத்தர் பிறந்தார் . புத்த 
ருக்குப் பிந்திய காலத்தை இந்து தேச சரித்திர காலமாக 
வும் முந்தின காலமெல்லாம் வேதகாலமாகவும் வைத்திருக் 
கிறார்கள் . 

வேதகாலத்தவர்கள் அனேக யாகங்கள் நடத் 
தியதாகத் தெரிகிறது . வேதம் யாகத்தைத் தான் சொல்லு 
கிறது . யாகத்தில் ஆண் ஆட்டின் வபையை அக்நியில் 
ஹோமம் செய்வார்கள் . புத்தர் யாகத்தை ஜீவஹிம்சை 
என்று தடுத்துவிட்டார் . புத்தருக்கு முந்தின காலம் வேர் 
காலம் . வேத பாஷையே ஆதி பாஷை “ தாதா குறிப்பு " 


இந்து தேசம் : நாம் வசிக்கும் தேசத்திற்கு இந்து 
தேசம் என்று பெயர் . நமது தேசத்து முன்னோர்கள் 
இந்தியாவை 56 தேசங்களாகப் பிரித்திருக்கிறார்கள் . இந்து 
தேசம் என்ற பெயர் எப்படி வந்தது ? ஆதி பாஷைக் 
காரர்கள் சந்திரனை இந்து என்று 

அழைத்தார்கள் . 
சந்திரனே அவர்களுக்கு ராஜா . 

ராஜாவின் பெயர் 
இந்து , இதன் தேசம் இந்து தேசம் . சந்திரனுக்கு 
அமிருத : ஸோம : இந்து : என்ற பெயர் ள் காணப்படு 
கிறது , சந்திரனிடத்தில் அமிர்தம் இருக்கிறது . அமிர்தம் 
தான் தேவதைகளுக்கு ஆகாரம் . அமிர்தம் பூமியிலிருந்து 

சேர்க்கப்படுகிறது . பூமியிலிருந்து நட்சத்திரங் 
களில் போய்ச் 

சேருகிறது அமிர்தம் . பூமியின் 
தெற்கிலோ வடக்கிலோ அமிர்தம் இழுக்கப்பட்டு ஆகாயத் 
தில் சேரவேண்டும் . அமிர்தத்தால் நட்சத்திரம் ப்ரகாசிக்க 
வேண்டும் . நட்சத்திரத்திலிருந்து அமிர்தம் ஒழுகி சந்திர 
னிடம் வருகிறது . நட்சத்திர ப்ரகாசத்திலிருந்து உதிர்ந்து 
சந்திர ப்ரகாசமாகிறது . இம்மாதிரியான ஊஹத்தால் 

நமது அண்டமே இந்து என்ற பெயரை உடையது . 
மேல் நாட்டார்கள் நமது தேசத்திற்கு இந்து தேசம் என்று 
சொல்லுவதால் நாமும் சொல்லுகிறோம் ? இந்து தேசம் . 
ஜம்பூத்வீபம் , பரத கண்டம் எல்லாம் ஊஹிக்க வேண்டிய 
விஷயங்கள் , தாதாவின் குறிப்பு " 


தான் 


32 


நட் 


ஈச்வரன் : ஈஸ்வரன் யார் என்பதை கவனி , ஒவ் 
வொரு மனிதனும் தன் மன தாலேயே " அறியப்படுத்திக் 
கொள்வது ஈச்வரன் .. மனது என்பது சரீரத்திற்குள் 
ளேயே யிருக்கிறது . வெளிப்படையாகச் சொல்லப்படும் 
ஈச்வரனை கவனி . ஈச்வரன் என்பதற்கு மூலப் பொருள் 
ப்ரம்மம் . ப்ரம்மம் என்பது உயிரோடு கூடியது . 
வளராது . தன்னிலையில் குறையாது . பூமி வளருகிறதா ? 
குறைகிறதா ? வருஷம் நீளுகிறதா ? குறைகிறதா ? 
சத்திரங்கள் புதிதாக உண்டாகிறதா ? உதிர்ந்து விடு 
கிறதா ? ஒன்றும் இல்லை . அண்டமும் அதோடு காணப் 
படும் தாரகங்களும் சேர்ந்து ஒரே பரப்ரம்மம் . சமுத்ரமும் 
பூமியும் தான் ஈச்வரனுடைய மல மூத்திரம் . நட்சத்திரங்கள் 
வயிறு பாகத்தின் மேல் தோலுக்குள்ளாகிய மயிர்க்காம்பு 
களின் மூலம் . நவக்ரஹங்கள் தான் ரத்த ஓட்டத்தைக் 
குறிக்கும் நரம்பு ஸ்தானங்கள் . பொதுவாக பரப்ரம்மத் 
திற்கு நாம் ஆகாயத்தில் பார்க்கும் நட்சத்திரங்களும் , 
நவக்ரஹங்களும் நடுவயிறு பாகம் , அண்டமாகிய பூமியில் 
ஜனங்கள் உண்டாவதும் , பசுக்கள் உண்டாவதும் அவை 
கள் மிருதமாவதும் அண்ட நாயகனுடைய ஆஹாரங்கள் . 
ஆஹாரத்திலிருந்து பலம் உண்டாகிறது . பலம் தான் சந்தி 
ரன் . பலத்தையே 

ஆஹாரமாக வைத்துக்கொள்வது 
இந்திரியங்கள் . இந்திரியங்களுக்கு ராஜா 

இந்திரன் . 
ஈச்வரனுக்கு முதலில் சந்திரன் காணப்படுகிறது . அண் 
டத்தில் முதலில் கார்த்திகை நட்சத்திரத்தில் சந்திரன் 
காணப்பட்டது . பிறகு இந்திரன் ஸர்வ இந்திரியங்களுக் 
கும் ராஜாவாகக் காணப்படுகிறான் . இந்தமாதிரி ஈச்வரனை 
எண்ணப்படுவது ஸர்வ ஜனங்களாலும் ஒப்புக்கொள்ளக் 
கூடியது . ஈச்வரனின் பிரிவுகள் . ப்ரும்மா , விஷ்ணு . 
சிவன் , ப்ரும்மா என்பது சரீரத்திற்கு மூலப்பொருள் . 

ஜலத்தில் ஸர்வ தேவதைகளும் வாஸம் பண்ணுகிறது . 
விஷ்ணு என்பது சரீரம் . பத்து துவாரங்களோடு கூடியது 
விஷ்ணு என்கிறது வேதம் . சிவன் சரீரத்திற்குள் காணப் 
படும் ஜீவன் . ஜடராக்னியில் இருக்கிறது சிவன் . வயிற்றுக் 


குள் வந்த ஆகாரத்தை எரித்துக் கொண்டிருக்கிறது 
ப்ரம்ம , விஷ்ணு , ருத்ராளை சரீர , லக்ஷண , காலத்தாலேயே 
பிரிக்கப்படு கிறது . ஈச்வரன் வேத ஸ் - ரூபம் . 
வேதத்தை நான்காகப் பிரித்து ஈச்வரனை கல்பனைச் 
செய்திருக்கிறார்கள் . யஜுர் வேதம் ஈச்வர சரீரத்திற்கு 
மூலப்பொருள் . ரிக்வேதம் ஈச்வர சரீரத்திற்கு எட்டு முக் 
கியமான எலும்புகள் . ஸாமவேதம் ஈச்வர சரீரத்திற்கு 
நரம்புகள் . அதர்வண வேதம் ஈச்வர சரீரத்திற்கு மல 
மூத்திரம் . சுக்ல யஜுர் வேதம் ஈச்வர சரீரத்திற்கு சுக்ல 
சோணிதம் . இவ்விதமான வே தஸ்வரூபமே ஒரு ஈச்வரன் . 
தாதா குறிப்பு " 

உதயம் அல்லது ஆரம்பம் .. லோகோதயம் 
சூரிய உதயத்தால் ஏற்படுகிறது . சூரியன் உதிக்கும் 
இடத்திற்கு உதயம் என்றுபெயர் . உலக உதயம் என்றால் 
கலியின் பிறப்பு . ப்ரபவ வருஷப் பிறப்பு . அச்வதி நட்சத் 
திர உதயம் . சந்திரன் பிறப்பு . அமாவாசை முடிந்த 
சுக்லப்ரதமை பிறப்பு . சூரியக்ரஹணம் . கேதுவின் பிறப்பு . 
இப்படியாக 8 க்ரஹகங்களோடு உதயமாகிறது . குழைந் 
தைகள் பிறக்கிறதல்லவா ? இதில்தான் உதயம் என்பது 
கௌரவப்படுகிறது . எப்படி ? பகலிலும் , இரவிலும் குழந் 
தைகள் பிறக்கிறது . குழந்தைகள் பிறந்ததும் சூரியன் 
உதித்த இடத்தில் எந்த லக்நம் உதிக்கிறதோ அதையே 
உதய லக்கம் என்கிறார்கள் . கல்யாணங்களிலும் சூரியன் 
உதிக்கும் கிழக்கு திக்கில் உதயமாகும் லக்ந பலத்தை 
வைத்துக்கொண்டே முகூர்த்தங்களைச் செய்கிறார்கள் . சூரி 
*யன் உதிக்கும் கிழக்கு திக்கில் சர்வ ஜனங்களுக்கும் 
வேண்டிய க்ஷேமத்தை கொடுக்கக் கூடிய சக்தியிருக்கிறது , 
தாதாவின் குறிப்பில் விசேஷம் இருக்கிறது . 

ஊர்வசீ . ஊர்வசீ என்றால் யார் ? அப்ஸரஸ் அல்லது 
தேவதாஸி என்று பெயர் . இந்திரன் , அக்கி, யமன் , வரு 
ணன் , வாயு என்பது போல் ஊர்வசி , மேனகை, அரம்பை 
க்ருதர்சீ , திலோத்தமை என்ற தேவ மாதர்கள் இருக்கிறார் 
கள் . அப்ஸரஸ் என்றால் ஜல தேவதை . அப்ஸரஸ் என்றால் 
ஜல ஓட்டம் . நதி என்றும் சொல்லுகிறோம் . - கங்கைக்கு 
ஸரஸ்வதி என்று பெயர் . நாக்குக்கும் ஸரஸ்வதி என்று 

5 


34 


( 


பெயர் . நாக்கில் ஜலம் ஊருகிறது . அதனால் ஸரஸ்வதி 
என்ற பெயர் ஒத்துக்கொள்கிறது . பார்வதி இவள் ஹிம 
வானுடைய பெண் . பனிக்கட்டிக்கிப் பிறந்தவள் . ஜல பர்வ 
தத்திற்குப் பிறந்தவள் . அப்ஸ்ரஸ்ஸுக்கெல்லாம் மாதா . 
லக்ஷ்மி சமுத்ரத்தில் பிறந்தவள் . சமுத்ரமும் ஜலம் தானே , 
இவளும் அப்ஸரஸ்ஸுக்கெல்லாம் உயர்ந்தவள் . புராணங் 
களில் காணப்படும் அப்ஸரஸ்ஸுக்கும் இவர்களுக்கும் வித் 
தியாசம் தெரிகிறது . அப்ஸரஸ் . இவர்களுக்கு சரீரம் உண்டு. 
இவர்கள் தேவலோகத்தில் இந்திர சபையில் நாட்டியம் 
ஆடுபவர்கள் . காமத்தில் ஈடுபடும் காலத்தில் பாபிகளாக 
மாறுபட்டு பூமியில் வந்து சேருவார்கள் . காம ஆசையை 
பூமியில் அனுபவித்து குழந்தைகளை ஜநிக்கச் செய்து தங் 
கள் பாபங்களைப் போக்கிக்கொண்டு தேவலோகம் போய் 
இந்திர சபையில் முன்போலவே நடனம் செய்வார்கள் . 
அப்ஸரஸ்ஸுக்களுக்கு காம ஆசை சூரிய வம்சத்து ராஜக் 
களிடமோ சந்திர வம்சத்து ராஜக்களிடமோதான் ஏற்ப் 
படும் . ராஜக்களும் தேவசபையில் கந்தர்வனாகவாவது கட் 
டியக்கா ரனாகவாவது இருந்தான் என்று புராணங்களில் 
காணப்படுகிறது . “ தேவதைகள் போகம் பண்ண வேண்டு 
மானால் இந்த பூமியில் தான் முடியும் என்று சொல்லப்படு 
கிறது . ” அப்ஸரஸ் ளகல தேவதைகளின் வாஸ ஸ்தலம் . 
ஊர்வசிக்கிச் சரீரம் உண்டா ? சூரியனுக்கு கை , கால் , 
கண் , சரீரம் , ரதம் , குதிரைகள் என்று எல்லாம் வர்ணிக் 
கிறார்கள் . நாம் பார்க்கும் சூரியனுக்கு இவைகள் எல்லாம் 
இருக்கிறதா ? அதேபோல அப்ஸரஸ்ஸுக்கும் அழகான 
சரீரத்தை வர்ணிக்கிறார்கள் . சூரியனுக்குச் சரீரத் தன்மை 
யை ஒப்புக்கொண்டால் அப்ஸரஸ்திரீகளுக்கும் சரீரத் 
தன்மையை ஒப்புக்கொள்ளுங்கள் . மேனகை என்பவள் 
அப்ஸரஸ் . அவள் பெண் சகுந்தலை . சகுந்தலை என்னும் 
குழந்தையை , மேனகை பூமியில் அனாதியாக விட்டுவிட்டு, 
தேவலோகம் போய்விட்டாள் 

புராணம் . 
எதற்காக ? நாம் அனாதிகாலமாக பூமியில் வசிக்கிறோம் 
என்று சொல்லுவதற்கே தேவர்களும் அப்ஸரஸுக்களும் 
பூலோகத்தில் வந்து ப்ரஜைகளை உண்டுபண்ணினார்கள் 
என்கிறது புராணம் . வேதார்த்தத்தை விஸ்தாரமாகச் 
சொல்லுகிறது . தாதாவின் ஊக்கமான குறிப்பு . 


என்கிறது 


35 


என் தேசம் . இந்து தேசத்தை ஐம்பத்தாறு தேச 
மாகப் பிரித்து , தமிழ் தேசம் என்னுடையது , மஹாராஷ் 
டிர தேசம் என்னுடையது , தெலுங்கு தேசம் என்னுடை 
யது , என்று பிரித்துக் கொள்ளுகிறோம் . என் கிராமம் , 
என் வீடு , என் சரீரம் என்று பிரித்துக் கொள்கிறோம் . 
வேத காலத்தவர்கள் சரீரத்தை 56 பாகமாகப் பிரித்தார் 
கள் . சரீரத்தில் எந்த பாகம் அவசியம் என்றும் , என்னு 
டையது எது ? என்றும் விசாரித்தார்கள் . தலை அவசியம் , 
கண் அவசியம் , காது அவசியம் , கை அவசியம் , கால் 
அவசியம் : எது வேண்டாம் . எல்லாம் என்னுடையது 
என் கிறார்கள் . அதேபோல இந்த அண்டத்தில் எல்லா 
பாகமும் அவசியம் . " என் தேசம் , என் தேகம் " தாதா 
வின் குறிப்பு. 

ஏழு வாரங்கள் . வானத்தில் தெரியும் ஏழுக்ரஹங்க 
ளாலேயே வாரங்களைச் சொல்லி வருகிறோம் . ஏழு ஸமுத் 
ரங்கள் , ஏழுமலைகள் , ஏழு பூமிகள் , ஏழு விருக்ஷங்கள் , ஏழு 
ஜன விசேஷங்கள் , ஏழு அண்டங்கள் எல்லாம் புராண 
விசேஷங்கள் . எல்லா விசேஷங்களையும் இந்த அண்டத் 
திலேயே ஊ ஹிக்கவும் . " அண்டம்போல் பிண்டம் 11 
ஐந்து ப்ராணன்கள் . 

பராணன் , அபானன் , வ்யா 
னன் , உதானன் , சமானன் என்ற ஐந்து விதப்ராணன் 
கள் சேர்ந்து சுவாஸம் எனப்படுகிறது . இந்த ப்ராணன் 
களில் எது முக்கியம் , எது முக்கியமில்லை என்று கிடை 

ப்ருதிவி , அப்பு , தேயு , வாயு , ஆகாசம் என்ற 
பஞ்சபூத சாராம்சமே பஞ்ச ப்ராணனாகிய சுவாஸம் . 

ஒன்பது த்வாரம் . நவத்வாரங்கள் உள்ளவன் மனி 
தன் . நவத்வாரங்களிலும் , நவக்ரஹ தேவதைகள் காவல் 
செய்து வருகிறது . புருஷனுடைய ப்ராணன் நவத்வாரங் 
களிலும் சஞ்சரிக்கிறது என்கிறது வேதம் . 

ஓடும் பூமி . பூமி ஓடுகிறது என்கிறார்கள் . சூரியன் 
மேஷ ராசியில் , விருஷப ராசியில் , 12 ராசிகளிலும் ஓடு 
கிறது என்று , வேதகாலத்திலிருந்து சொல்லி வருகிறார்கள் . 
மேல் நாட்டார்கள் பூமி ஓடுகிறது , என்று சொல்லுவதால் 
இந்த காலத்து உபாத்தியாயர்கள் பூமி மேஷ ராசியில் 


யாது . 


36 


ஆகாயக் 


கிறது , விருஷபராசியில் ஓடுகிறது , 12 ராசிகளிலும் பூமி 
ஓடுகிறது என்கிறார்கள் . உபாத்தியாயர்கள் நட்சத்திரங் 
களையும் ராசிகளையும் போதிக்கிறார்கள் . அதில் பூமி ஓடுகி 
றது என்பது கவனிக்க வேண்டிய விஷயம் . ஒவ்வொரு நட் 
சத்திரத்திற்கும் ஒரு தேவதை சொல்லப்பட்டிருக்கிறது .. 
தேவதை ஸ்வாபவம் ஒன்று . மனிதர்கள் அனுபவிக்கும் 
போது இரண்டாக ஸ்வபாவம் மாறும் . " அக்நி . ஒருவனுக்கு 
அக்நியால் லாபம் . மற்றொருவனுக்கு அக்நியால் நஷ்டம் . 
வருணன் . ஒருவனுக்கு ஜலத்தால் லாபம் . ஒருவனுக்கு 
ஜலத்தால் நஷ்டம் . இதுதான் தேவதைகள் ஸ்வபாவம் . 
ராசிகள் பெயர்களாலேயே ப்ரகாசிக்கிறது . 
காட்சியால் , " நட்சத்திரக் கூட்டங்களால் , " ராசி பெயர்கள் 
சொல்லப்படவில்லை . மேஷம் . ஆட்டின் ஸ்வபாவம் அந்த 
ராசிக்கி உண்டு . ஆடு சாதுவானது . 

ஆடு சாதுவானது . பயந்தது . நாட்டி 
லுல் , காட்டிலும் , இரண்டு இடத்திலும் மேயத் தகுந்தது . 
எல்லோருக்கும் ஆஹாரமாகக் கூடியது . சிம்மராசி சிம் 
மம் பயப்படாதது , உயர்ந்த பார்வை உடையது , தைர்ய 
முள்ளது . காட்டில் தான் இருக்கலாம் . நாட்டில் வந்தால் 
கட்டுப்படவேண்டியது . மனிதஸ்வபாவத்தால் கட்டுப்படுத் 
தக் கூடியது . இதேமாதிரி “ ராசிகள் பெயர்களின் ஸ்வா 
பவத்தாலேயே ப்ராகாசிக்கிறது . தாதாவின் குறிப்பு " 

ஔ ரஸன் . ஒருவன் உடம்பிலேயே ஊறிப் பிறப்ப 
வன் ஔரளன் எனப்படுகிறது . ஔரஸன் புத்திரன் 
எனப்படும் . மனிதனுக்கு நவத்வாரங்களிலும் காற்றுச் 
செல்கிறது . 

10 வது வாரம் தொப்பிள். தொப்பிள் 
கொடி வழியாகவே குழந்தை கர்ப்பத்தில் வளருகிறது , 
தொப்பிள் கொடியோடு கூடின 10 வாரங்களும் சேர்ந்த 
குழந்தையே ஔரஸன் எனப்படும் . லீலாவதியின் சொந் 
தக் குறிப்பு தாதா விஷ்ணுவின் வயிற்றில் இந்த பூமி 
இருக்கிறது என்று சொன்னார் . விஷ்ணுவின் தொப்பி 
ளில் தாமரைப் புஷ்பம் . அந்த புஷ்பத்தில் ப்ரும்மா , என் 
றால் ப்ரும்மா அண்டத்தின் வெளியிலும் நாம் விஷ்ணு 
வின் வயிற்றிலும் இருக்கிறோம் " ஔரஸன் முதலில் பூமி 
யில் தானாகவே ஜபித்தான் . ஆகாயத்தில் 8 க்ரஹங்களும் 
ஒரே இடத்திலிருந்து ஓட ஆரம்பித்த பிறகு மனித வர்க் 
கம் ஜரித்திருக்கவேண்டும் . மீனிலிருந்தும் , குரங்கிலிருந்தும் , 


37 


கரடியிலிருந்தும் மனித வர்க்கம் உண்டாயிருக்கலாம் 
என்ற ஆராய்ச்சிகளை நாம் ஒப்புக்கொள்ள முடியாது . 
ஆராய்ச்சி காலத்திலிருந்து தனி மனித ஜாதி உண்டாகி 
யிருக்கிறதா? இல்லை . காரணம் இல்லாமல் பழய காலத்தின் 
மேல் தப்பான அபிப்ராயங்களை சுமத்தக்கூடாது . குழந் 
தைகளின் லக்ஷணம் . ஒருவனுக்கு தலைமயிர் சுருட்டை . 

. 
அவன் பிள்ளைக்கும் தலை மயிர் சுருட்டையாகவே காணப் 
படுகிறது . ஒருவனுக்குக் கண் வக்ரம் . அவன் பிள்ளைக்கும் 
கண் வக்ரம் . ஒருவனுக்கு மூக்கு வளைவு , அவன் மகனுக் 
கும் மூக்கு வளைவு . இவர்கள் ஔ ரஸர்கள் . ஈச்வரனால் 
சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு வஸ்துவையும் 
மனிதன் 

ஒப்புக்கொள் கிறான் . எதை ? 
ஆண் பக்ஷிகள் லக்ஷணம் சரி . 

ஆண் மிருகங்கள் 
லக்ஷணம் சரி . ஸ்திரீகளின் லக்ஷணம்சரி . 

கிளை இல் 
லாத மரங்களில் பெரிய பழங்கள் இருப்பது சரி . கிளைகள் 
உள்ள மரங்களில் சிறிய பழங்கள் உதிர்வது சரி என்று 
தங்கள் புத்தியாலேயே ஒப்புக்கொள்கிறார்கள் . சிருஷ்டித்த 
ஈச்வர புத்தியும் சிருஷ்டி வஸ்துக்களை ஒப்புக்கொள்ளும் 
புத்தியும் , பிதாவும் புத்திரனுமாகிறது . யுக ஆரம்பத்தில் 
தாயார்கள் இல்லாமலேயே 

உண்டான 

புருஷர்களும் , 
ஸ்திரீகளும் ஒளரஸர்கள் . விஷ்ணுவின் பின்னங்கள் . 
தாதாவின் குறிப்பில் 

ராம ஜனனம் . ஸ்ரீராம ஜனனம் என்கிறார் வாலமீகி 
மஹரிஷி . மஹரிஷி எந்தகாலத்தவர் . வேத காலத்தவரா ? 
கலியுகத்திற்கு முந்தின காலத்தவரா ? 

வேதகாலத்தவர் , கலியுகத்திலேயே ராமாயணத்தை 
ஜனங்களின் நன்மைக்காக யாகம் செய்துகொண்டிருக்கை 
யில் எழுதியது . காலத்தையும் , யாகத்தையும் ராமாயண 
மாக எழுதியவர் . ராமநவமி என்பது பங்குனிமாத அமா 
வாசை கழிந்தபிறகு ஆரம்பிக்கப்படுகிறது . காலத்தின் 
ஆரம்பம் வருஷத்தின் ஆரம்பம் என்று வைத்துக்கொள்ள 
லாம் , யுக ஆரம்பமும் இதுவே . அண்ட நாயகன் ஒருவன் 
உண்டு என்று எண்ணுகிறார் . பூமியை சீதை என்கிறார் . 

பூமியில் ஜனிக்கும் மனிதர்கள் எப்படிஉண்டானார்கள் . 
-எ-தற்காக ? 

யார் நம்மை ப்ரயோஜனப்படுத்திக் கொள் 


( 5 | 


கடினம் 11 


38 


கிறார் என்ற அறிவு வருவதற்கே அனேக கல்பனைகளை 
ராமாயணத்தில் எழிதியிருக்கிறார் . பூமி இல்லாமல் சூரியன் 
மாத்திரம் ஆகாசத்தில் இருந்தால் என்ன ப்ரயோஜனம். 
சூரியன் இல்லாமல் , பூமி தனியாக இருந்தால் பூமியில் எது 
உயிரோடு இருக்கமுடியும் . பூமியும் , சூரியனும் இருந்தால் 
போதுமா ? காற்று அவசியம் வேண்டுமே ? ராமாயணத் 
தில் காற்றுக்கு , வாயு புத்திரன் ஹநுமான் என்ற பெயரை 
கல்பனை செய்துகொண்டார் . சூரியன் ராமன் , பூமி சீதை , 
வாயு ஹநுமான் . இந்த மூன்றையும் எப்படிச் சேர்ப்பது . 
எப்படிப் பிரிப்பது . ராமாயணத்தை படித்தவர்கள் தங் 
கள் வயதுக்குத் தகுந்தவாரும் , புத்திக்குத் தகுந்தவாரும் 
ஊஹித்துக்கொள்ளும்படி எழுதியிருக்கிறார் . ராமஜனனத் 
தில் ஆகாயக் காட்சியை அலங்கரிக்கிறார் மஹரிஷி . நவக்ர 
ஹங்களோடு பூமியையும் சேர்த்துவிட்டார் . ராமர் சுக்கில 
பக்ஷ நவமியில் பிறந்தார் . சூரியன் மேஷத்தில் இருக்கிறான் . 
புனர்பூச நட்சத்திரம் . சந்திரன் கடகராசியில் இருக் 
கிறான் . இதனால் சித்திரை மாதம் என்பது தெரிகிறது . 
60 வருஷங்களில் எந்த வருஷத்தையும் மஹரிஷி எழுத 
வில்லை . மற்ற க்ரஹங்களை உயர்ந்த நிலையில் இருந்தது 
என்று எழுதியிருக்கிறார். 

தா ஜனனம் . ஜனகர் பூமியை உழும்போது பூமி 
யிலிருந்து பெட்டியோடு எடுக்கப்பட்டாள் என்கிறார் . ராமர் 
புத்ரகாமேஷ்டி யாகம் செய்த பிறகு பிறந்தார் . " சீதை , யாக 
ஆரம்பத்திலேயே பிறந்தாள் . புருஷ ப்ரைஜக்கு கர்மா 
செய்பப்படுகிறது . ஸ்திரீகளுக்கு மந்திரம் இல்லாமல் 
கர்மா செய்யப்படுகிறது . 

ஹநுமான் ஜனனம் . ஹநுமான் பிறந்ததும் சூரி 
யக்ரஹணம் ஏற்படுகிறது என்கிறார் . எதற்காக ? ஹநு 
மான் பிறந்ததும் சூரியனை பழம் என்று நினைத்தது . 
ஆகாயமண்டலத்தில் தாவிப்பிடித்தது . கேதுவும் அதே 
சமயத்தில் சூரியனை பிடிக்க ஆரம்பித்தது . சூரியன் ஹு 
மானால் பிடிபடவே கேது ஸ்பரிசம் ஆகவில்லை . தேவதை 
களால் நடக்க வேண்டிய காரியம் தடைபடவே தேவேந்தி 
ரன் தடை செய்யும் ஹநுமான் கன்னத்தில் வஜ்ராயுதத் 
தால் , அடித்தான் , அடிபட்ட ஹநுமான் சூரியனை விட்டு , 


39 


2 


ஓடிவிட்டது . ஹநுமானின் கன்னத்து அழகு போய்விட் 
டது . சூரியனை ஹநுமான் விட்டதும் சூரிய க்ரஹணம் 
ஏற்ப்பட்டது என்ற ஓர் கல்பனையை அழகாக செய்திருக் 
கிறார் மஹரிஷி . இந்தக் கதையை நாம் எப்படி ஒப்புக் 
கொண்டோம் . நமது மனது இடம் கொடுக்கிறதா என் 
பதைஊஹித்துப் பாருங்கள் ? ராமர் சீதையைத் தேட 
ஹநுமானை அனுப்பினார் என்கிறார் ; யுக ஆரம்ப தினத்தில் 
அண்டத்தில் காற்று எப்படி உண்டாயிற்று . பூமியின் 
மேல் சூரிய கிரணம் எப்படி ஸ்பரிசித்தது என்பதை 
வஹித்து நமக்கு ராமதூதன் சீதையைக் கண்டான் என் 
கிறார் . யுகம் பிறந்த முதல் நாள் சூரியனின் கிரணம் 
வாயு மண்டலத்தின் வழியாக ஊடுருவி வந்து பூமியை ஸ்ப 
ரிசித்தது என்பதே ரிஷியின் வாக்கியம் . 

இது ராமயணத் 
தின் சாரமான பாகம் . 

ஹநுமான் கன்னத்தில் இந்திரன் அடித்தாகச் சொல் 
வதை கவனி . சீதை ஸ்திரீ அல்லவா ? அவளிடம் பலிஷ் 
டரான ஹநுமான் போய் தூது சொன்னார் என்றால் அதில் 
சந்தேகம் ஏற்ப்படும் . ஹநுமான் கன்னத்தில் கிழத்த 
னம் காணப்படுகிறதாம் . புருஷனோ , ஸ்திரீயோ, யௌவ 
னம் என்றால் அவர்கள் கன்னத்தில் தான் தெரியும் என் 
கிறார் ரிஷி . ஹநுமான் கன்னத்தில் கிழத்தனம் காணப் 
படுவதால் சீதையிடம் தூது செல்வதற்குத் தகும் என்று 
எழுதியிருக்கிறார் . ராமன் தாரக பரப்ரம்மம் . " நவக்ரஹங் 
கள் நட்சத்திரங்கள் பூமி இவைகள் எல்லாவற்றையும் ஒன் 
றாகச் சொல்வது தான் தாரக பரப்ரம்மம் 11 

தாதாவின் 
குறிப்பு 

தாரை . தாரை என்றால் நட்சத்திரம் . ராமாயணத்தில் 
தாரை என்று வாலியின் சம்சாரத்திற்குப் பெயர் வைத்தி 
ருக்கிறார் . எதற்காக ? வாலியும் சுக்ரீவனும் எப்பொழு 
தும் சண்டை போட்டுக்கொள்கிறார்கள் . வாலி - எப்பொ 
ழுது சண்டைக்கிப் போனாலும் தாரை தடுப்பதே இல்லை . 
தடுக்காத தாரை , சுக்ரீவனோடு வா லி சண்டைக்கிப் போகும் 
போது தடுத்தாள் . தாரை தடுத்தும் வாலி கேட்காமல் 
சுக்ரீவனிடம் சண்டைக்குப் போய் ராமபாணத்தால் அடி 
பட்டுத் திரும்பி வரவேயில்லை என்று எழுதியிருக்கிறார் 


( 


40 


மஹரிஷி . 

இதில்தான் என்ன ? தாரா பலன் நன்றாக 
இல்லாவிட்டால் நாம் எந்தக் காரியத்தையும் செய்வதில்லை. 
வாலியைப் போல் பலசாலி யாருமே இல்லை . அப்படி பல 
சாலியாக யிருந்தும் “ நட்சத்திரம் " தாரை தடுத்ததே ? 
தாராபலன் இல்லாததால் வாலி திரும்பி வரவில்லை என்று 
எழுதியிருக்கிறார் வால்மீகி மஹரிஷி . தாதாவின் குறிப்பு 
ராமாயணத்தின் குறிப்பை முழுவதிலும் அடுத்த புத்தகத் 
தில் எழுதுகிறேன் லீலாவதி . 

பாரதத்தில் தாரை . வேதவியாசர் தாராசசாங்கம் 
என்.று ஒரு கதையை எழுதியிருக்கிறார் . வேதவியாசர் யார் ? 
வால்மீகி யார் ? வால்மீகி முந்தியவரா ? வேதவியாசர் 
முந்தியவரா ? வால்மீகி த்ரேதாயுகத்தைச் சொல்லுகிறார் . 
வேதவியாசர் துவாபரயுகத்தைச் சொல்லுகிறார் . இரண்டு 
பேரும் வானத்தில் இருக்கும் நவக்ரஹங்களைக்கொண்டும் 
நட்சத்திரங்களைக்கொண்டும் கதைகளைச் சொல்லுகிறார்கள் 
இவர்களில் எவர் முந்தியவர் பிந்தியவர் என்று சொல்ல 
முடியாது . 

இரண்டுபேரும் வேதகாலத்தவர்கள் தான் . 
இரண்டுபேருக்கும் ஒரே பாஷைதான் என்று தெரிகிறது . 
வேதத்தையே ஆதாரமாகக்கொண்டுதான் புராணக்கதை 
களை எழுதியிருக்கிறார்கள் . இவர்கள் வானத்தில் க்ரஹங் 
ச்ரமப்படாமல் கண்டுபிடித்து 

அவைகளுக்குப் 
பொருத்தமான பெயரையும் நடந்ததாக எண்ணக்கூடிய 
கதைகளையும் சிருஷ்டித்தார்கள். “ மேல்நாட்டார்கள் புதிய 
க்ரஹங்களை கண்டுபிடித்ததாகச் சொல்லுவதற்குப் பலன் 
கண்டுபிடிக்கமுடியாது 

தாராசசாங்கம் : தாரை என்பவள் குருவின் பத்தி 
என்கிறார் வேதவியாசர் . தாரை என்பது நக்ஷத்திரம் . 
குரு என்பது ஓர் க்ரஹம் . இந்த இரண்டுமாக தர்மயோக 
க்ஷேமம் செய்கிறது என்றார் . வானத்திலே காணப்படும் 
சந்திரன் குருவினிடம் சிஷ்யனாக வருகிறான் . 

குரு குலத் 
தில் சில காலம் பழகியதும் குருபத்நி ஸ்நேகம் உண்டா 
கிறது . அதன் பலனாக “ புதன் சந்திரனுக்குப் பிள்ளை 
யாக உண்டானான் என்று எழுதிவிட்டார் வேதவியாசர் . 
ஆகாயத்தில் 

ரப்படும் க்ரஹங்களுக்குச் சரீரம் 
உண்டா ? இதில் தான் என்ன ஆராய்ச்சி ? பாரத தேசத் 
திற்கு . இந்தக் கதை ஒன்றே போரும் . வேதவியாசர் 


களை 


காணபப 


41 


அனேகந்யாயங்களை கூறுவதற்கு இந்த கதையை எழுதி 
யிருக்கிறார் . 

க்ஷேத்ரந்யாயம் : குருவின் மனைவி தாரை என்பவள் 
க்ஷேத்ரம் எனப்படுகிறது . க்ஷேத்ரம் என்றால் நிலம் . 
ஒருவன் தன் நிலத்தை வைத்துக்கொண்டு மற்றொருவ 
னிடம் சோளவிதை வாங்கி தன் நிலத்தில் நட்டான் . விதை 
முளைத்து சோளம் செடியாகி கொண்டைவிட்டது . 
சோள விதை கொடுத்தவன் சோளக் கொண்டையை 
அறுத்தான் . நிலத்தின் சொந்தக்காரன் சோளக் கொண் 
டையை அறுக்காதே ! என் பூமியில் விளைந்தது என்று 
சண்டை போட்டான் . இப்படி பூமியில் ஜனங்கள் ந்யா 
யம் தெரியாமல் சண்டை போடுவார்கள் என்கிறார் வேத 
வியாசர் . இதன் முடிவு என்ன ? யாருடைய பூமியோ 
அதில் பிறர் விதை கொடுத்தபோதிலும் பூமியின் சொந் 
தக்காரனே சதிர் அறுக்கவேண்டும் என்று எடுத்துக் 
காட்டுகிறார் . இந்தக் கதையால் என்ன விசேஷம் குருவின் 
மனைவி தாரை க்ஷேத்திரமாம் . க்ஷேத்திரமாகிய பூமியில் 
சந்திரன் விதை விழுந்ததாம் . அவன் தான் புதன் . புதன் 
யார் பிள்ளை . குரு தன் பிள்ளை என்பதற்கு க்ஷேத்ரந்யா 
யம் சொன்னார் என்கிறார் கல்பனாசக்தியுள்ள வேதவியாசர் . 
நாமும் ஊஹிப்போம் . 

பீஜந்யாயம் . சந்திரன் புதனைத் தன் பிள்ளை என்ப 
தற்கு பீஜந்யாயம் கேட்கிறான் . வேதவியாசர் என்ன 
நினைக்கிறார் ? தாரைகர்ப்பத்திலிருந்து , புதன் வெளிப் பட் 
டான் . புதன்குணம், சந்திரன் குணம்போல் இருக்கிறது . 
இதற்கு உபமானம் வேப்பமரம் . அரசமரத்தில் வேப்ப 
மரம் முளைக்கிறது . வேப்பங்கொட்டை அரசமரத்தில் விழுந் 
ததால் முளைத்தது . அரசமரத்தின் மேலேயே வளர்ந்து 
பூத்துக் காய்ப்பதை லோகத்தில் பார்க்கிறோம் . அரசமர 
சம்பந்தத்தால் ஏற்பட்ட 

வேப்பமரத்தில் 
காணப்படவில்லை . பூமியில் தனியாக முளைத்த வேப்பமரத் 
தின் புஷ்ப , பழகுணம் தான் இரண்டிலும் காணப்படுகிறது: 

வேப்பம்பழம் கசக்கிறது . அரசம்பழம் கசக்கவில்லை . 
அரசமரத்தில் காணப்படும் வேப்பமரத்திற்கு அரசமரம் 

6 


குணங்கள் 


12 


உபமானமாக 


தான் க்ஷேத்திரம் . க்ஷேத்திரத் தன்மை வேப்பமரத் 
திற்கு ஏற்பட வில்லை . பீஜத்தின் குணம் தான் இருக் 
கிறது . இதனால் வேத வியாசர் புதன் சந்திரன் பிள்ளை 
என்று எழுதியிருக்கிறார் . வானத்தில் காணப்படும் க்ரஹங் 
களை 

வைத்துக்கொண்டு ஜனங்களுக்கு 
ந்யாயத்தை காட்டுகிறார் . 

இந்யாயத்தில் சந்தேகம் . அரசமரத்திலேயே வேப்ப 
மரத்தின் வேர் காணப்படுவதில்லை ? பூமியில் வேர் இறங்கி 
விடுகிறது ? 

பில்லுளியைப்பார் . வேரே கிடையாது . மாமரம் , 
பூவரசு , வில்வம் முதலிய விருக்ஷங்களில் பில்லுளிசெடி 
உண்டாகிறது . மேலே சொன்ன விருக்ஷங்களில் கிளை 
போல் காணப்படும் . பில்லுளியின் பழம் கொழ கொழப் 
பாயும் கொஞ்சம் தித்திப்பாயும் இருக்கும் . புஷ்பம் கொத் 
தாக இருக்கும் . இலை தடிப்பாக யிருக்கும் . இந்த இலை 
களை ஆடு தின்னும் . பழத்தை பக்ஷிகள் தின்னும் . வேப் 
பம் கொட்டை எப்படி அரசமரத்தில் முளைக்கிறதோ அதே 
போல பில்லுளி விதையும் மரங்களில் விழுந்து முளைக்கும் . 
இதற்கு க்ஷேத்திரம் பூவரசு , பில்வம் , மா முதலான மரங் 
கள் . பில்லுளியின் பழம் மரத்திற்குத் தகுந்த குணத்தைக் 
கொள்ளாது . பீஜத்தின் சாரம்தான் பழத்திலும் காணப் 
படுகிறது . 

வேதவியாசர் எந்தக் காரணத்தைக்கொண்டு தாராச 
சாங்கம் என்ற கதையை எழுதினார் என்பதை கவனியுங் 
கள் . ப்ரஜாபதியின் பத்நீ ரோஹிணீ என்றும் ஸோம 
ராஜாவின் பத்நீ ரோஹிணீ என்றும் வேதத்தில் இருக் 
கிறது . தாரை நட்சத்திரத்தை குறிக்கிறது . நட்சத்திரங் 
களில் ரோஹிணிதான் ப்ரதானம் . வேதத்தால் அண்ட 
புருஷனை பிரார்த்திக்கும்போது " ரோஹிணி ” அண்ட 
புருஷனின் நாக்கை குறிக்கிறது . ஜோதிஷர்கள் பலன் 
சொல்லும் காலத்தில் 27 நட்சத்திரம் என்கிறார்கள் . சந்தி 
ரன் ஓடுவதை கணக்குப் பண்ணும்போது 273 , அதாவது 
28 நட்சத்திரங்கள் என்கிறார்கள் . 3 நட்சத்திரத்திற்கு 

பிஜித் நட்சத்திரம் என்று பெயர் . வேதத்தில் 28 நட்சத் 
திரங்கள் என்றும் , ரோஹிணியிலிருந்து " 26 " ம் கார்த்திகை 


43 


நாக் 


கூட்டங்கள் ஏழும் " 7 ஆக 

ஆக 33 என்று இருக்கிறது . 
ஏழுக்கும் பெயர்கள் உண்டு. அம்பா , துலா, நிதத்தி , 
அப்ரயந்தி, மேகயந்தி , வருஷயந்தி, சுபுணீகா என்ற 
பெயர்கள் கொண்டது கார்த்திகை நட்சத்திரம் . 33 
நட்சத்திரங்கள் எதற்கு ? அவைகளால் அண்ட 
நாயகனுக்கு உள்ள சௌகரியம் ? 32 நட்சத்திரங்கள் 
32 பற்கள் . ரோஹிணி நட்சத்திரம் நாக்கு . ஆக 33 . 
பற்கள் செய்யும் வேலைகளை நாக்குத்தான் செய்கிறது . 
குழந்தைக்கி பல் இருக்கிறதா ? வயதானவர்களுக்கு பற்கள் 
இருக்கிறதா ? பற்கள் உண்டாகி உதிர்ந்துவிடுகிறது . நட் 
சத்திரங்களை பற்களுக்கு உபமானமாகச் சொல்லுகிறோம் . 
வேதத்திலும் பற்களை நட்சத்திரங்களாக உபமானம் 
சொல்லப்பட்டிருக்கிறது . ரோஹிணீ என்பது நாக்கு . நாக் 
கில் ஊரும் ஜலம் சந்திரணச் சேர்ந்தது . ரஸ தேவதை 
சந்திரன் ரஸம் ஜலம் நாக்கினால் பேசுகிறோம். 
கில் ஜலம் ஊராவிட்டால் பேச முடியவில்லை . பேசுவது 
என்பது வாக்கு . வாக்கு தேவதைப் ப்ரஜாபதி . வாக்கு 
குருவுக்கும் , ரஸம் சந்திரனுக்கும் , நாக்கு தாரை " வாக்குக்கு 
ரஸம் நிரம்பிய அக்ஷரத்திற்கும் தாரை பத்நீ என்று உப 
மானமாகிறது . அநுகூலமானது பத்நீ என்று சொல்லப் 
படுகிறது . அக்ஷரத்தில் சப்தமும் எச்சில் திவிலையும் 
காணப்படுகிறதல்லவா ? எச்சில் திவிலை தான் புதன் . சப் 
தம் மறைந்துவிடுகிறது . “ வாக்குகுரு 

11 எச்சில் திவிலை 
ரஸம் தெரிகிறது . நாக்கிலிருந்து சப்தமும் திவிலையும் நழுவி 
விட்டது . " திவிலை " புதன் சந்திரனுடையது என எழுதியி 
ருக்கிறார் வேத வியாசர் . கெடுதலான கல்பனை 
வேதார்த்தத்தை அனுசரித்து புராண ரகஸ்யங்கள் எழு 
தப்பட்டது . “ தாதாவின் குறிப்பு " லீலாவதி தன் குறிப் 

தாதா குறும்பான விஷயங்களையும் சமாதானப்ப 
டுத்துகிறார் . 

துருவதரிசனம் . துருவனையும் அருந்ததீயையும் பார் 
என்று புரோகிதர்கள் கல்யாணத்தில் நட்சத்திர தரிசனம் 
செய்து வைக்கிறார்கள் . இது எது ? வேதவியாசர் துருவ 
சரித்திரம் எழுதி துருவ மஹாராஜ வடக்கில் நட்சத்திரமா 
கப் பாகாசிக்கிறார் 

என்று எழுதியிருக்கிறார் . துருவ மஹா 
ராஜா எப்படி நட்சத்திரமாக மாறமுடியும் . நட்சத்திரங்களுக் 


அல்ல . 


பில் தாதா 


44 


t 


காக கதைகள் எழுதப்பட்டதா ? கதைகளுக்காக நட்சத் 
திரங்கள் வானத்தில் காணப்படுகிறதா ? இக்காலத்தில் 
கதைகளை புராணங்களை ஆராய்ந்து பார்த்து உண் 
மைகளைச் சொல்ல வேண்டும் . இந்த விஷயங்களை வான 
சாஸ்திரிகள் அதிகமாக விசாரிப்பதில்லை . ஸப்தரிஷி மண் 
டலத்திற்கும் வடக்கில் இருக்கிறது துருவ நட்சத்திரம் என் 
கிறார்கள் பௌராணிகர்கள் . ஸப்தரிஷி மண்டலத்தில் 
6 வது நட்சத்திரம் வஸிஷ்டர் . அதன் சமீபமாக உள்ள 
ஓர் சிறிய நட்சத்திரம் அருந்ததீ உத்தம பத்நி , அவளைப் 
போல நீயும் தர்ம பத்நீயாக இறுக்கவும் என்று பர்த்தா 
விவாகத்தில் நட்சத்திரத் தரிசனம் செய்து வைக்கிறான் 
என்கிறார்கள் . லக்ஷ்மணன் பத்நி ஊர்மிளை என்பவள் " துரு 
வம் " சாச்வதமானது என்று வடக்கு திக்கை சுட்டிக்காட்டு 
கிறாள் . 

துருவ தரிசனம் . புருஷன் தன் பத்நீயைப் பார்த்து 
நாம் இருவரும் தர்ம ப்ரஜைகளை உண்டாக்கவேண்டும் . 
அந்த ப்ரஜைகளை நம்முடையது என்று எத்தனை காலம் 
சொல்ல முடியும் . 

சிரஞ்சீவிகளாக 
இருப்போம் . அதன் பிறகு நம்மால் உண்டாக்கப்பட்ட 
ப்ரஜைகள் யாருடையது ? பூமியினுடையது . 

பூமியில் உண்டாகும் வஸ்துக்களை யார் தன்னுடையது 
என்கிறார் ? அது தான் துருவம் . பூமியை ஆகர்ஷித்து 
ஒரே நிலையில் வைப்பது வடக்கு. துருவனை வடக்கே 
பார் என்கிறார்கள் . வடக்கு திக்கிற்குத் தனியான சத்தியை 
வேதவியாசர் கண்டுபிடித்திருக்கிறார் . இதையே துருவ 
சரித்திரமாகவும் துருவ தரிசனமாகவும் சொல்லவும் செய் 
தும் வைக்கிறார்கள் . இக்காலத்து விக்ஞாநிகள் இரும்பா 
னது வடக்காக இருக்குமேயானால் காந்த சக்தியை அன 
கிறது என்றும் காந்த ஊசியால் வடக்கு திக்கு கண்டுபிடிக் 
கப்படுகிறது என்றும் சொல்லுகிறார்கள் . சகல ஜீவராசி 
களின் பிரயோஜனமும் துருவத்தைச் சேர்ந்தது என்கிறார் 
கள் மஹரிஷிகள் , தாதாவின் குறிப்பு " லீலாவதி தன் 
குறிப்பில் தாதா வடக்கு , கிழக்கு இரண்டு திக்கையும் 
உயர்ந்தது என்கிறார் . நாம் பார்க்கும் - வஸ்துவெல்லாம் 
வடக்கிலேயே தன் ஜீவனை ஒப்புவித்தல் போலவும் அதன் 


நம் 


நூறு 


வயது 


பை 


45 


வழியாக ஆகாயமண்டலம் ப்ரகாசிப்பதாகவும் தாதாவின் 
குறிப்பால் தெரிகிறது . 

வேதத்தில் நட்சத்திரம் . நட்சத்திரம் என்று ஏன் 
பெயர் வந்தது . க்ஷத்திரிய ராஜாக்கள் அநேகம் பேர்கள் 
இருந்தார்கள் . அவர்கள் ராஜ்யங்களை ஆளாமல் ப்ரம் 
மத்தைக் குறித்து தபஸ் செய்தார்கள் . ராஜ்யங்களில் 
ராஜாக்கள் இல்லாததால் தேவதைகளுக்கு ஜனங்களால் 
எவ்வித ஹவிஸ்ஸும் கிடைக்கவில்லை . தேவதைகளுக்கு 
ராஜாவாகிய தேவேந்திரன் இதைத் தெரிந்துகொண்டு 
க்ஷத்திரியர்களுடைய க்ஷத்ரத்தன்மையை பிடிங்கிக்கொண் 
டான் . அதன் பிறகு ராஜாக்கள் ந க்ஷத்ரமாகிவிட்டார் 
கள் . நட்சத்திரம் இந்திரிய அணு . அனேக நட்சத்திரங் 
களின் அணுக்கள் இந்திரியம் . இந்திரியத்தில் ஜீவன் 
இருந்தால் இந்திரன் . தாதா குறிப்பு " 

குறிப்பு : வேத நட்சத்திரம் . 1 ஒவ்வொரு நட்சத்திரத் 
திலும் தேவதைகளின் வீர்யம் இருக்கிறது . 2 ஒவ்வொரு 
நட்சத்திரமும் தேவதைகளின் வீடுகள் . 3 நட்சத்திரங்கள் 
பசுக்கூட்டங்கள் . 4 நட்சத்திரங்கள் பூத கணங்கள் . 5 நட்சத் 
திரங்கள் வஸ்திரம் . 6 நட்சத்திரங்கள் ருத்ர கணங்கள் . 
7 நட்சத்திரங்களின் சாரமே சந்திரன் . 

ராமயணத்தில் நட்சத்திரம் . வால்மீகி நட்சத்திரங்களை 
ரிஷிகள் என்கிறார் . பூமியை சீதை என் கிறார் . ராமனை சூரி 
யன் என்கிறார் . சூரியன் உதயமானதும் நட்சத்திரங்கள் 
மறைந்துவிடுகிறது . பூமி மாத்திரம் சூரிய திருஷ்டியில் 
காணப்படுகிறது . இதை வைத்துக்கொண்டு ராமன் ஏக 
பத்நீ வ்ரதன் என்கிறார் . ராமர் வனவாசம் செய்யும் 
போது ஒவ்வொரு ரிஷி ஆச்ரமங்களிலும் தங்குகிறார் . ரிஷி 
கள் அக்நிஹோத்ரத்தை செய்துகொண்டு ராமரையும் அதி 
தியாக வரவேற்று உபசரித்து , தாங்கள் செய்யும் அக்நி 
ஹோத்ர பலன் ராமரைச் சேரட்டும் என்கிறார்கள் . ஒவ் 
வொரு நட்சத்திரத்திலும் சூரியன் ஊர்ந்து செல்வதை மஹ 
ரிஷிவானத்தில் பார்த்துவிட்டு நட்சத்திரம் ரிஷிகள் ஆச்ரம 
மாகவும் ; சூரியனை ராமனாகவும் ; வர்ணித்திருக்கிறார் . நட்சத் 
திரங்களில் கிடைக்கும்பலனை சூரியன் அடைகிறான் . திரேதா 
யுகத்தில் நட்சத்திரங்களை ரிஷிகளாகவும் சூரியனை ராமனாக 
வும் வர்ணித்திருப்பது மஹரிஷியின் ஆராயச்சியே. தாதா 


46 


ராம் 


வின் குறிப்பு லீலாவதி தன் குறிப்பில் ராமாயணம் பூரா 
வும் மாற்றியிருக்கிறார் . 

பாரதத்தில் நட்சத்திரங்கள் . வேதவியாசர் க்ருஷ்ண 
பகவானைச் சந்திரனாகவும் , நட்சத்திரங்களை கோபிகாஸ்திரீ 
களாகவும் வர்ணித்திருக்கிறார் . நட்சத்திரங்கள் மேலே 
சந்திரன் ஊர்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம் . 
னுக்கு ஏகபத்நீவ்ரதம் , க்ருஷ்ணனுக்கு பதினாலாயிரம் 
கோபிகா ஸ்திரீகள் 

ஸ்திரீகள் உண்மையில் இரண்டும் ஆகாய 
விசேஷங்கள் . சந்திரன் அநேக ஆயிர நட்சத்திரங்க 
ளோடு காணப்படுவதை த்வாபர யுகத்தில் நட்சத்திரங்கள் 
கோபிகாஸ்திரீகளாகவும் சந்திரனை க்ருஷ்ணனாகவும் வேத 
வியாசர் வர்ணித்திருக்கிறார் . “ தாதாவின் குறிப்பு " 

கோ . ப்ராம்மண ஸ்துதி . இதனால் சர்வ ஜனங்களுக் 
கும் க்ஷேமம் . 

பசு , பகலில் காட்டில் போய் மேய்ந்து வருகிறது . இர 
வில் மேய்ந்த புல்களை அசை போடுகிறது . அசை போடுவ 
தால் பால் சுறந்து குழந்தைகளை 

வளர்க்கிறது . 
ப்ராம்மணன் ப்ரம்மசர்ய காலத்தில் 
வேதத்தை கற்று க்ருஹஸ்தாச்ரமத்தில் வேதார்த்தங்களை 
அங்கங்களோடு தெரிந்து கொண்டு ஜனங்களுக்கு ஞானப் 
பால் ஊட்டுகிறான் . தாதாவின் குறிப்பு 

தாதா , லீலாவதி வேதத்தில் முதல் நட்சத்திரம் எது ? 

தாதா : கார்த்திகை வேதத்தில் முதல் நட்சத்திரம் . 
வானத்தில் குறிக்கப்படுவதும் கால ஆரம்பமும் அச்வதி 
நக்ஷத்திரம் தான் . அச்வவா ஹனன் கலி என்று சொல்லி 
யிருக்கிறாய் . வடபா என்றால் பெண் குதிரை , அக்கி என்று 
சொல்லியிருக்கிறாய் , பொதுவாக அக்நியோடு கூடியபுரு 
ஷன் அச்வ வாஹனன் , கலி என்று சொல்லியிருக்கிறாய் . 
கலியுகம் என்பதையும் ஆராய்ச்சி செய்யவேண்டும் என்றாள் . 
லீலாவதி : பூஜைக்கு எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறாயா ? 

தாதா ; எல்லாம் வைத்தாகி விட்டது . பால் அபி 
ஷேகத்துக்கு இல்லை . 

மாதுளம்பழத்தை உதிர்த்து 
முத்துக்களை வெள்ளி வேலால் குத்தி வெள்ளை வஸ்திரத் 
தில் போட்டு பிழிந்து வெள்ளிக் கிண்ணத்தில் வைத்திருக் 
கிறேன் என்றாள் லீலாவதி . 


வேத 


தாரகாவின் முதல் புத்தகம் முற்றிற்று . 


47 


1 பிரபவ 

விபவ 


சுக்ல 


பிரமோதூத 


பிரஜோத்பத்தி 
ஆங்கீரஸ 


ஹேவிளம்பி 
விளம்பி 
விகாரி 
சார்வரி 
ப்லவ 
சுபகிருத் 
4 சோபகிருத் 
க்ரோதி 
விச்வாவசு 


ஸ்ரீமுக 


பவ 


பராபவ 


பிலவங்க 


கீலக 


- ஸௌம்ய 


யுவ 
தாது 
ஈச்வர 
பகுதான்ய 
2 ப்ரமாதி 
விக்ரம 
விஷ 
சித்ரபாது 
சுபாநு 
தாரண 
பார்த்திவ 
வ்யய 
ஸர்வஜித் 
ஸர்வதாரி 
விரோதி 
விக்குருதி 


ஸாதாரண 
விரோதிகிருத் 
பரீ தாபி 
ப்ரமாதீச 


ஆனந்த 


5 ராக்ஷஸ 


நள 


3 கர 

நந்தன 


பிங்கள 
காளயுக்தி 
ஸித்தார்த்தி 
ரௌத்ரி 
துன்மதி 
துந்துபி 
ருத்ரோத்காரி 
ரக்தாக்ஷி 
க்ரோதன 
அக்ஷய 


விஜய 


ஜய 


மன்மத 


துர்முகி 


தேசக்கால் வருஷங்கள் மாறுபட்டிருப்பதை கவனித்துக்கொள் . 


Printed at the 


KESARI PRINTING WORKS 
37. Sir Thyagaraya Road , T Nagar , Madras. 
P. I. C. No. MS . 170. - Copies - 1500 - 16.6 47 


இப்புத்தகம் கிடைக்குமிடம் : 


V. சுப்பிரமணிய சாஸ்திரிகள் 


நெ . 9 , அஜிஸ் நகர் , 


கோடம்பாக்கம் 


அக்பராபாத் B. P. 0 . 


